நமதகம்பராமாயணம் 


தே 


10 


விலை ரூ .2 


கலாஷேத்திரம் 

அடையாறு 


ஸ்ரீமத்கம்பராமாயணம் 


10 


பால காண்டம் 


( திருவவதாரப் படலம் முடிய ) 


மகாமகோபாத்தியாய டாகடா உ வே . சாமிநாதையரவாகள் 

தொகுத்துவைத்த குறிப்புரை முதலியவற்றுடன் 


டாக்டா ஐயரவர்களின் குமாரா 
S கலியாணசுந்தர ஐயரால் 


கலாக்ஷேத்திரம் , அடையாறு 


1946 


மகாமகோபாத்தியாய டாக்டர் உ . வே . சாமிநாதையர் 

தூவ் நிலைய வெளியீடு -5 


Printed by C Subbarayudu, at the Vasanta Press , 
The Theosophical Society, Adyar , Madras , PIC No 85 

for Kalakshetra , Adyar , PIC No 440--26-4-45 


முகவுரை 


இராமபிரானுடைய சரிததிர ததைக கூறும் இராமாயணம் எழு 
காண்டங்களையுடையது . கவிச் சக்கரவாததியாகிய கமபா தமிழ் 
மொழியில் விருத்தப்பாவில முதல் ஆறு காண்டங்களை இயற்றியுள 
ளா . இப்பகுதி கம்பராமாயண மென வழங்கும் . இக்காவியம் 
எலலோராலும் மிகவும் பாராட்டப் பெறும் நூலாகும் . ஏழாவதா 
கிய உத்தர காண்டத்தை இயற்றியவா வாணியன தாதன என்று 
கூறுவா . 

இவவேழு காண்டங்களையும் அசசிட்டு வெளியிட வேண்டு 
மெனற நோக்கத்துடன் பல வருஷங்களாக என தந்தையாராகிய 
மகாமகோபாத்தியாய டாகடர் 

ஐயா 

ரவாகள் உழைத்துவந்தார்கள் . 
இதற்காக அவாகள தேடித் தொகுத்த ஏட்டுச் சுவடிகள் பல ; கடி 
தப் பிரதிகளும் சில உண்டு . அவாகளுக்கு இருந்த பல வேலைகளால 
அவாகள் எண்ணியிருந்தபடி அவர்கள கருதது நிறைவேறவில்லை. 
அவாகள் காலத்தில் வெளி வந்திருந்தால் மிகவும் செவ்விதான 
முறையில் பதிப்பு அமைாதிருக்குமெனபதை யான எடுத்துக் கூறு 
வது மிகையாகும் . 

அவாகள 1942 இல காலஞ் சென்ற பிறகு 1943 ஜூலை மீ 
5 

ஆக தேதி அடையாற்றில் அவாகள் பெயரால ஒரு நூல் நிலையம் 
நிறுவவ பெற்றதும் அவர்கள தொகுத்து வைத்திருந்த சொந்த எட்டுச 
சுவடிகள் எல்லாம் அதில் வைக்கப் பெற்றதும் அனபாகள அறிந்த 
னவே . அவற்றுள , நூல் நிலையத்தின அதயக்ஷகராகிய ஸ்ரீமதி 
ருகமிணி தேவியாரவாகளுடைய நோக்கத்தினபடி பரதசேனாபதீயம் , 
கவதேப் பாட்டியல் , கும்பேசா குறவஞ்சி , திருக்குற்றாலக குறவஞ்சி 
எனபன ஒன்றன் பின் ஒன்றாக 

வெளிவந்தன 
பல தமிழனபர்கள ஐயாவாகளுடைய குறிப்புக்களுடன் கம்ப 
ராமாயணப் பதிப்பு இகநூல் சிலையத்தில் வெளிவதால் மிக்க 


பாலகாண்டம் 


பயனபடு மென்று கூறவே 30-4.1944இல கலாக்ஷேத்திரத்தில் இது 
விஷயமாக ஒரு சபை கூடியது மதுரை த தமிழச சஙகததின உப 
தலைவரும் சிறகத் தமிழபிமானியும் மதுரையிற பிரபல வழக்கறிஞரு 
மாகிய ஸ்ரீமான டி . ஸி ஸ்ரீநிவாச ஐயங்காரவாகள , ராவபகதூர் 
கே.வி கிருஷணசுவாமி ஐயரவாகள் , 

சென்னை அரசாங்கக கல்லூ 
சித தமிழாசிரியா ஸ்ரீமான் ஆர் . விசுவநாதையரவர்கள முதலியவா 
களை உறுப்பினராகக கொண்ட ஒரு கழகம் அமைக்கப பெற்றது . 
தமிழ நூல்களில் சிறந்த பயிற்சியுளளவரும ஐயரவாகளுடன் பல 
வருடங்களிருந்து நூற்பதிப்பு விஷயத்தில் அனுபவம் பெற்றுள்ள 
வருமாகிய ஸ்ரீமான சகு கணபதி ஐயரவாகள் 

கு கணபதி ஐயரவாகள இராமாயணத்தைப் 
பதிப்பிக்கும் விஷயத்தில் பொறுப்பாளியாக நியமிக்கப் பெற்றாாகள . 
அது முதல் அவர்கள பதிப்பு வேலையை ஊக்கத்துடன் கவனித்து 
வருகிறாாகள . 

இப்பொழுது பாலகாண்டம் ஐயரவாகளின குறிப்புரையுடன் 
அச்சாகி வருகிறது அயோததியாகாணடத்தின பதிப்பு வேலை 
நடந்து வருகிறது . நல்ல தாளில் பெரிய அளவில் சித்திரப் படங்க 
ளுடன இராமாயணத்தை எட்டுப் புததகங்களாக வெளியிட ஏற்பா 
டாகி வருகிறது பதிப்பின விசேஷமான கூறுகளை விளக்குவதற்கு 
மாதிரியாக முன கூட்டி ஐயரவாகளின தினத்தை யொட்டிய பால 
காண்டத்தின் திருவவதாரப்படலம் முடிய உள்ள பகுதி இப் 
பொழுது வெளிவருகிறது . 

இப்பதிப்பின் சில விசேடங்களாவன . 

முதலில் சிறந்த மூல பாடமும் , அதனையடுத்து அரும்பதவுரை , 
அந்த உரைக்கேற்ற பிரயோகம் , விசேடக குறிப்பு , இராமாயணத 
திலும் வேறு நூல்களிலும் காணப்படும் ஒப்புமைப் பகுதிகள் , 
கம்பா வானமீகததின கருத்துக்கு வேறுபட்டுள்ள விஷயம முதலி 
யனவும் , ஈற்றில பிரதிபேதங்களும் காட்டப் பெற்றுள்ளன . விட்டுப் 
போன பாடல்களும் அதிகப் பாடல்களும் உரிய இடங்களில் அமைக 

பாடலகளுக்குக் கருத்து எளிதில் புலப்படுமாறு தலைப 
புககள எழுதப பெற்றுள்ளன . 

கம்பராமாயணத்துள பிரதிக்குப் பிரதி படலங்களின் பெயரும் 
ஒரு காணடததைச சோந்த படலங்களின எணணும் வேறுபடுகின 
றன . இந்தமாதிரிப் புத்தகத்துள் திருவவதாரப் படலமாகிய ஒன்று 


துள்ளன . 


முகவுரை 


உள்ளன . 


சில ஓலைச் சுவடிகளில் மூன்றாக உள்ளன . அவையாவன : செய்யுள் 
194 முதல் 223 முடிய , திருவாக்குரைத்த படலம் ; செய்யுள 224 
முதல் 273 முடிய , கலைகோட்டுமுனி படலம் ; 273 க்குப் பின் 
* எனககலை மாமுக 

மாமுக எனற அதிகப்பாடல முதல் 327 முடியத் 
திருவவதாரப் படலம் என்பனவாகும 

கமபராமாணத்துக்கு இராமாயணக் கருப்பொருள் என்று பழைய 
அரும்பதவுரை ஒன்று உண்டு . இதன சில பிரதிகள் நூல் நிலையத்தில் 

இவறறைப்பற்றி ஐயரவாகள குறித்துள்ளவற்றுள ஒரு 
பகுதி வருமாறு : 

பரமபரையாகக் கேட்டு வந்தவா பாடம் சொல்லிய போது 
ஒருவா குறிதததாகத் தெரிதலால் இது நூலின பெருமையைக் 
காட்டக கூடிய சிறந்த உரையனறெனத தோற்றியும் , பழைய 
கருத்து விளங்க 

வேண்டுமெனறே யிதனை வெளிப் படுத்தலா 
னேன் ... சிறந்த தமிழர் பண்டிதர்கள் இருந்த ஊரிலிருந்தவரு 
டைய கருத்தாகத் தெரிந்தமையின இது தழுவுதறகுத தககதா 
யிற்று .......... இவவுரைக்கு ஏற்ற பாடங்கள * பழைய கையெழுத 
துப் பிரதிகளிற காணப் படுகினறன ... .... எனனுடைய சொந்தக 
கருத்து இதில் ஒன்றுமில்லை 

கம்பராமாயணக் கருப பொருளிற கண்ட உரை ( ] 
இந்தக் குறிகளுக்கிடையில் காட்டப் பெற்றுள்ளது . நத உரை 
யன்றிய பொழிப்புரையாகக கூறிச் 

சுவடியு 
முண்டு . அதில் உள்ள உரை இப்புத்தகத்துள ஓர உரை என்ற 
தொடரால புலப்படுததப பெற்றுள்ளது . 

ஐயரவர்கள பாடபேதங்களைக் குறித்து வருகையில் சில 
வற்றின எதிரில் , நலலபாடம் எனற தொடரை எழுதியுள 
ளார்கள் . சிறந்த பாடத்தை நிச்சயிக்க இது பெரிதும் உதவியது . 

சில செய்யுட்களுக்கு இதுகாறும் தெரிந்திராத உரை ஐயாவா 
களின் குறிப்புரையால் தெரியவருகிறது . 14 , 29 , 33 , 52 , 59 , 65 , 
69, 93 , 126 , 158 , 160 , 177 , 226 , 276 , 285 , 323 இலக்கமிட்ட 
பாடலகளை நோக்குக . 


செல்லும் ஒரு 


* இவை ஐயரலாகள தொகுத்து வைத்துள்ளவை 


vil 


பாலகாண்டம் 


இப்பதிப்புக்குத் துணையாக ஐயரவர்கள சோத்து வைத்துள்ள 
நூல்கள முதலியவற்றின விவரம் : 

இகநூல் நிலைய ஓலைச் சுவடிகள் 7 , வேறு சுவடிகள் 5 
இராமாயணக் கருப்பொருள சுவடிகள் 2 
ஒவ்வொரு காண்டத்துக்கும் உள்ள கடிதப் பிரதிகள் 2 
கருப்பொருள கடிதப பிரதி 2 
வசனமாக உள்ள சுவடிகள் 2 
பழங்காலந் தொட்டு அவ்வப்போது வெளிவந்த அச்சுப் பிரதி 


கள் சில 


அவ்வப்பொழுது வெளிவந்த கட்டுரைகளும் உபநதியாசங்க 


ளும பல 


ராம ககையைக் கூறும் வேறு காவியங்களும் , நூலகளும் சில 

ஐயரவாகள தம கைப்பட எழுதிவைத்த குறிப்புரை , பாட 
பேதங்கள் , வரலாறுகள் , ஆராய்ச்சி , ஒப்புமைப் பகுதிகள் முதலி 
யவை அடங்கிய புத்தகக் கட்டுக்கள் சில . 

இப்பதிப்பில் பாலகாணடததின செய்யுளெண்கள தொடாச்சி 
யாகக் காட்டப் பெற்றுள்ளன . ஒப்புமைப் பகுதியை வேறு காண் 
டங்களிலிருந்து காட்டியுள்ள இடங்களில் முதலில் காண்டத்தின 
எணணும் அதனை யடுத்துப் படல எணணும் இறுதியில் செய்யு 
ளெண்ணும உளளன . 

இக நற பதிப்பு விஷயமாக அவவபபோது வேண்டிய ஆலோ 
சனைகளைக் கூறி உதவியவா சென்னைக் கிறிஸ்தவக கலாசாலைத் 
தலைமைத தமிழாசிரியா ஸ்ரீமான வி . மு சுப்பிரமணிய ஐயரவாகள் 
பி ஓ . எல் . , ஆவா . அவர்களுக்கு எனநனறி உரியதாகும் . 


அடையாறு , 
28-4-1946 . 


இங்ஙனம 
எஸ் . கலியாணசுந்தரம் 


இப்பதிப்பில எதேதுக் காட்டிய நூறபெயாகள முதலியவற்றின 

முதற்குறிப பகராதி 


அகநா -- அகநானூறு 
அடியரா - அடியாாக்கு நல்லாருரை 
அதிகப் - கம்பராமாயணம அதிகப்பாடல 
அரங்கத --திருவரங்கத தநதாதி 
ஆசாரக - ஆசாரக கோவை 

கொ - இலக்கணக கொதது 
இராசராச- இராசராச சோழனுலா 
கதை கந்தபுராணம் 
கந்தரலங் - கந்தரலங்காரம் 
கல் - கல்லாடம் 
கலி - கலித்தொகை 
கலிங்கத் - கலிங்கத்துப்பரணி 
கும குற - குமபேசா குறவஞ்சி 

லோத - குலோததுங்க சோழனுலா 
குலோத பிள்ளை - குலோத்துங்க சோழன் பிள்ளைத் தமிழ் 
குற்றாலப் - திருக்குற்றாலப் புராணம் 
குறள- திருக்குறள 
குறிஞ்சி - குறிஞ்சிப் பாட்டு 
குறுந் - குறுந்தொகை 
கூாம -- கூாம புராணம் 
சிதம்பரச் செயட்சிதமபரச செய்யுட்கோவை 
சிலப -- சிலப்பதிகாரம 
சீவக - சீவக சிந்தாமணி 
சிற - திருச்சிற்றம்பலக் கோவையார் 
சிறுபஞ்ச - சிறுபஞ்சமூலம் 
சிறுபாண-சிறுபாணாற்றுபபடை 
சூ -- சூத்திரம 
சூளா -- சூளாமணி 
சேதுபு - சேதுபுராணம் 
தக்க- தக்க யாகப் பரணி 
தஞசை --தஞசைவாணன கோவை 
தமிழ்நா -- தமிழநாவலா சரிதை 
தனிப- தனிப்பாடற றிரட்டு 
திணைமாலை நூற - திணைமாலை நூற்றைம்பது 
திணைமொழி யைம் - திணைமொழி யைமபது 
திருஞா - திருஞான சமபந்தமூாத்தி நாயனார் 
திருவரங்கக் - திருவரங்கக் கலம்பகம் 


viil 


பாலகாண்டம் 


திருவாச- திருவாசகம 
திருவாய்- 

திருவாய மொழி 
திருவால - திருவாலவாயுடையார் திருவிளையாடற புராணம 
திருவிளை - திருவிளையாடற் புராணம் 
திவ - திவயப் பிரபந்தம 
தே.- தேவாரம் 
தொல் -- தொலகாபபியம் 
கௗ- நளவெண்பா 
கற - கற்றிணை 

திருநாவுக்கரசு நாயனார் 
காலடி --- காலடியார் 
நாறகவி- நாற்கவிராஜ நம்பி அகப்பொருள 
நானமணி - நான மணிக் கடிகை 
கெடுகல - நெடுநல வாடை 
நைடத - நைடதம 
பட்டினப - பட்டினப் பாலை 
பதிற - பதிறறுப பறறு 
பரி - பரிபாடல் , பரிமேலழகா 
பரிமேல - பரிமேலழகா 
பழ - பழமொழி நானூறு 
பாக -- பாகவதம் 
பி.ம -- பிரதி பேதம 
பிரபாதத பிரபாதத திரட்டு 
பிரபு - பிரபுலிங்க லீலை 
பு - வெ - புறப்பொருள் வெண்பா மாலை 
புறது 

புறத்திரட்டு 
புறகா - புறநானூறு 
பெரிய பெரிய புராணம் 
பெரியாழ - திரு பெரியாழவார் திருமொழி 
பெருங- பெருங்கதை 
பெருமபாண - பெரும்பாணாற்றுப் படை 
போ - பேராசிரியா 
பொருந- பொருநராற்றுப் படை 
மணி-மணிமேகலை 
மதுரைக - மதுரைக்காஞ்சி 
மலைபடு - மலைபடு கடாம் 
முருகு - திருமுருகாற்றுபபடை 
மேருமந்தர - மேருமந்தர புராணம் 
மேற - மேற்கோள 
யசோதர - யசோதரகாவியம 
யா , கா -யாப்பருங்கலக் காரிகை 
யா வியாபபருங்கல விருத்தி 
விக் விக்கிரம சோழனுலா 
வி.பா - விலலி புதளராா பாரதம 


உ 


ஸ்ரீரரமஜயம் 


ஸ்ரீமத் கம்ப ராமாயணம் 


தனியன்கள் 


கமபரையும் அவரது இராமாயணத்தையும் புகழந்து கூறும் 
தனிக்கவிகள் இங்கே தனியன்கள் என்ற தலைப்பின்கீழக 
கொடுக்கப் பெற்றுள்ளன பல புலவாசன் பாடிய இவை ஒரு 
வகையில் சிறப்புப் பாயிரத்துள் அடங்கும் ஏனைச்சிறப்புப் பாயிரக 
கள போலல்லாமல் இங்கே ஆசிரியருக்கு வணக்கம் முதலியன 
கூறப்பட்டுள்ளன 


கம்பர் கவிச்சிறப்பு 


வெண்பா 


( க ) தராதலத்தி னுள்ள தமிழக்குற்ற மெலலாம 

அராவு மரமாயிற் றனறே - இராவணனமேல 
அமபுநாடடாழவா ளடிபணியு மாதிததன 
கம்பகாட டாழவான கவி 


ம 


தராதலம் - பூமியாகிய இட அம்புநாட்டு ஆழவான - இராமா , ஆள் 
வான எனபது எதுகை நோக்கி ஆழவான என்றாயிற்று ஆதித்தன கம்பன - 
ஆதித்தன எனறவருடைய மகனாகிய கமபன , ஆதவன் புதலவன 
மாதவன கமபன (தனியன் , 5 ) , ஆதித்தனை ஒரு சோழனெனறு கொண்டு , 
தம காலத்தவனான அவன பெயரோடு கமபருடைய பெயரும் இணைந்து 
வந்ததாகப் பொருள் கூறுவாருமுண்டு , இந்த ஆதித்தன் என்பவன் 
சோழன் விஜயாலயன மகன , எண்ணிய சகாத்தம , ( தனியன் , 8 ) என்ற 
செய்யுளிற கூறப்படும் காலமும் ஆதித்தன் காலமும ஒன்றென்பா இங்கன 


. 


2 


கம்ப ராமாயணம் 


1 


பொருள் கூறுவாா , வாலாற்றும் படலத்துள கமபா ஆதித்தன குல முதல 
வன் மனுவினை ( 725 ) என்று குறிப்பது இவனையே என்பா . கமபா ஆதித 
தன காலத்துக்கு மிகவும் பிற்பட்டவா என்பது பலர்கருத்து கமபகாடு 
ஒரிடம , தனியன் 2 , 4 , 6-9 பெரியோர் பிறந்த இடத்தை நாடு என்றல் 
மாபு ; காழிநாடன ( தே திருஞா. திருக்கேதிச்சுரம் ) , ( ஒழிவிலொடுக்கம் ) , 
குடந்தைகாட்டில ( கும் குற ) 

கவி அரம ஆயிற்று என்று முடிக்க கமபா கவியின் பெருமை . 
தனியன் , 9 . 

கம்பர் துதி 

கட்டளைக் கலித்துறை 
( a ) வாழவரா தருவெண்ணெய் நலலூரசசடையப்பன வாழத 

தாழவா ருயரப் புலவோ ரகவிரு டானகலப [ துப்பெறத் 
போழ்வார் கதிரி னுதிதததெய் வபபுல மைககமபநாட 
டாழவார் பதத்தைசசிக திபபவாக கியாதும அரியதனறே 

ஆரதரு - நிறைந்த , வெண்ணெய நலலூா - ஒரு கிராமம ; 
வேறு ; தேவாரப்பாடல் பெற்றதும் விழுப்புரம பக்கத்திலுள்ள துமான 
திருவெண்ணெய் நலலூா வேறு 

இவா கரிகா றசோழனால் 
தாபிக்கப்பெற்ற அறுபதது நானகு கோத்திர வேளாளருள ஒரு கோத்திரத 
தலைவா 

நயினா என்று வழங்கப்பெறுவா (காணியாளரகவல் ) , தம 
இராமாயணத்துள் கமபா சடையப்பருக்கு நிலையான இடம் அமைத்தமையின் , 
வாழத்துப்பெற எனறாா , பாயிரம் 14 

தாழவாா - நாலாம வருணத்த 
வர் , வேளாளரென்றபடி , ஆழவாா முன பின்னவாககும ( திருவாங்கக் . ) 
கமபர் தாமபாடியுள்ள ஏரெழுபதில் வேளாளரைப் பாராட்டி யிருப்பதைக் 
கொண்டும் வேளாளரகத்தில் வளாந்தமை கொண்டும் தாழவாருயா என 

போழவாா கதிர - சூரியன , போழ - இருளை பபிளக்கினற ; ( வான் 
போழ விசுமபு ( முருது 8 ) , வானபோழ வானத்து வயங்குகதிர ( நாற் 
கவி சூ . 147 , உரை) , விணணம போழும வாள ( பாக க 8- 13 ) 
தெயவப்புலமை என்ற அடைமொழி திருவள்ளுவருக்கும் உண்டு 
{ பிரதிபேதம் ) - ( திருவெண்ணெய 

விருத்தம் 
( ஈ ) அமபரா வணிசடை யரன யனமுதல் 

உம்பரான முனிவரால யோக ராலுயா 


சடையப்பன 


தனியன்கள் 


3 


இம்பராற் பிணிக்கரு மிராம வேழஞசோ 
கம்பராம புலவரைக கருத்தி ருத்துவாம 

அம்பு அரா - கங்கையையும் பாம்பையும அான - உருத்திரன் இராம 
வேழம , இருகை வேழத்திராகவன ( பாயிரம் , 1 ) வேழம் சேர் கமப 
ரென்றது ஒரு நயம , கமபா - யானை கட்டும் கம்பம போனறவா 
( ச ) சமப நாடன னுமை செவி சாற்று பூவு 

கொமப னாடன கொழுந னிராமபபேர் 
பமப நாடழைக குங்கதை பாச்செயத 
கமப நாடன கழறலை யிறகொளவாம . 


பமய - பாவ 


சமபு அநநாள் ; சமபு - சிவபெருமான சமபு உமைக்குசசொலலியது 
இராமநாமம பூங்கொம்பு அன்னாள் - சீதை 

நாள தழைச் 
கும் - நீண்டகாலம் சிறந்தோங்கும் ; சிலைபயி லிராமன் காதைச் செந்தமிழ் 
சிறந்து வாழக ( அதிகப் ) விருத்தத்தைப் பா என்றாா 

எனறா , தனியன் , 7 ; 
பாயிரம் , 10 , 13 , 


வேறு 


. 


ஆதவன் புதலவன முத்தி யமலனை யளிக்கு மையன 
போதவ னிராம காதை புகனறருள புனிதன் மண்மேற் 
கோதவஞ சற்று மிலலாக கொணடன்மா றன்னை யொப்பான 
மாதவன கமபன செமபொன மலரடி தொழுது வாழவாம 

ஆதவன் - சூரியன , ஆதவன புதலவன கமபன் ஆதித்தன கமப 
நாட்டாழ்வான ( தனியன் 1 ) அமலனை அளிக்கும் ஐயன் - இராமபிரானைத் 
தமிழுலகுககுக கொடுத்தருளிய தலைவன இராமகாதை - இராமாயணம , 
தனியன் 3 கோது அவம , கோது-- குற்றம் 

கொண்டலமால தனனை . 
மேகமபோன்ற திருமாலை , கொணடல - மேகம கமபருக்குத் திருமால . 
தனியன் , 7 

வான்மீகியும் கம்பரும் 
( சு ) நாரணன விளையாட டெலலரம நாரத முனிவன் கூற 

ரணக கவிதை செயதா னறிந்தவான மீகி யெனபான 
சீரணி சோழ நாட்டுத் திருவழுத தூரு வசசன 
காரணக கொடையான் கமபன தமிழினாற் கவிசெய தானே . 


4 


கம்ப ராமாயணம் 


18 24 , 


எ 


நாரணன விளையாட்டு - இராமாயணம் , இராமகதையை முதன் முதல் 
ஒரு நூலாகச் செய்தவா வான்மீகி 
ஆரணக்கவிதை * ( வேதததின உடபொருளாகிய 

உடபொருளாகிய காயத்திரியின் 
எழுத்து இருபத்துநாலுக்கும் இருபத்துநாலு கிரந்தமாகச செயதமை 

ஆரணக்கவிதை செய்தான என்றார் .) வேதத்தில் மாத்திரம 
வழங்கி வந்த சததளைக்கொண்டு முதலில் வான்மீகி செயதமையால் இங் 
ஙனம கூறினா வானமீகி 8 , 9 , 13 , 46 , 107 , 
பாயிரம , 5 . 

திருவழுந்தூருவசசன - திருவழுகதூரிறபிறந்த உவச்சன , உவசசன - 
பூசாரி , 

பிறந்தவூா காவேரி தங்குமூா , கும்பமுனி சாபங் 
குலைந்தவூர் - செமபதுமத , தாதகத்து நானமுகனுந தாதையுந்தே டிககாணா, 
வேதவித்து வாழுமழுத தூா (தமிழ்நா 185 ) கமபா உவச்சரென்பது 
கைமமணிச சீரனறிச சீரறியாக கமபநாடன ( தமிழ்நா 102 ) காரணக 
கொடை - கமபருடைய கோததிரம , காணியாளாகவல் 


கமான 


( 9 - ம் ) 1 - திருவழுக தூருள வாழவோன 

3 காரணி கொடையான , 


திருமாலும் கம்பரும் 


( எ ) அம்பிலே சிலையை நாட்டி யமரர்க்கன றமுத மீந்த 

தமபிர னெனனத தானும தமிழிலே தாலை நாட்டிக 
கமபரா டுடைய வள்ளல் கவிச்சகர வரததி பாரமேல் - 
தமபுபா மாலை யாலே நரருக்கின றமுத மீந்தான 


நாவை 


அம்பு பாற்கடல் சிலை - மந்தாமலை அமபிலே விலலைவைதது என 
பது நயம , அமரா - தேவா , அமுதம் உண்ட பின்னா அமரராயினமையின . 
இகே இடுகுறியளவாக நின்றது , அமரா - மரணமற்றவா தமபிரான - 
தலைவன தமிழிலே - தமிழாகிய கடலிலே . தாலை 

கவிசசககா 
வாததி பணடைக்காலத்தில் சயங்கொண்டாருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் 
பபட்டம் வழங்கி வந்தது நம்பு - விருபபம , நமபும் மேவும நசையாகுமமே 
( தொல் . உரி நங ) ஈநதான எனபதற்கேற்ப வள்ளல் என்றாா மறைப் 
பாற்கடலைத் திருநாவின் மந்தரத்தாற கடைந்து (திருவாங்கக் - தனி 3 ) 


* இந்நூலுன பகரக்குறிகனான அமைாத உரைப்பகுதி கம்ப ராமாயணக் 
கருப்பொருள் என்ற சுவடியிற் கண்டது . 


தனியன்கள் 


5 


என்பதனை இசசெய்யுளோடு ஒப்பு நோக்குக் 
தனியன் , 5 


கம்பருக்குத் திருமால் , 


1 < மீயாத . . 


தன்னை நாட்டி 


* < கோமான . 


4 நராக்கு மின 


( பி - ம் ) 
றமாத மீயாதான , நராக்கு மீன் எழுத மீந்தான 


டங் கூறல் 


( அ ) எணணிய சகாதத மெண்ணூற றேழினமேற சடையன 

நணணிய வெண்ணெய நலலூா தனனிலே கமப நாடன ( வாழவு 
பணணிய விராம காதை பங்குனி யதத நாளிற 
கண்ணிய வரஙகா முனனே கவியரங் கேற்றி னானே 


சகாத்தம எணணூறறேழினமேல பணணப்பெற்றது இக்கதை , 
சகாத்தம - சாலிவாகனசகம , கி பி 885 , தனியன் 1 , குறிப்புரை ; கம்பா 
காலம் பிறப்பட்டதென்று கூறுவாருமுண்டு 
வெணணெய நலலூா 

இராமகாதை 

‘ வெண்ணெய 
நலவாவயிற றந்ததே ( பாயிரம் , 14 ) ( வெணணெய நலலூரிலுள்ள சடை 
யன , சரராமன , கண்ணனெனனும மூவரும பாடுவித்தது இராமகாதை ] , இம 
மூவரும் உடன்பிறந்தாரா என்பா - எனனுடைய தமபி சரராமனுக்கிளை 
யான வெண்ணெயே 

சரராமனா ( தமிழ் நா 77 , 86 ) , 
வெணணெய வாழ கணணன ( 500 ) பங்குனி யத்த நாளில் 
நாள் - அஸ்தநட்சத்திரம் , சிலபிரதிகளில் பங்குனி யததரத்தில் என்பது 
காணப்படுகிறது . உணமை யேறுந் திருவரங்கத தொருவன சபையி லுத்தர 
நாள் , வண்மை யேற வரங்கேற்றி வைத்தார் சோழ மண்டலமே என்று 
சோழமண்டல சதகம் கூறும கண்ணிய - மதிப்பு மிக்க திருவரங்கத்துள் 
பெரிய கோயிலில் அரங்கேற்றப்பெற்றது இது 

(( பி - ம் ) ! - பங்குனியு ததரத்திற 


கம்பர் கவியின்பம் 


வேறு 
மயா நாட்டிற செல்வமெல்லா மெயதி யரசாண டிருந்தாலும 
உமபா நாட்டிற் கற்பகக்கா வோங்கு நீழ லிருந்தாலும் ( யிற் 
செம்பொன மேரு வனையபுயத் திறல்சே ரிராமன றிருக்கதை 
கம்ப நாடன கவிதைவிறபோற கற்றோாக கிதயங் களியாதே 


6 


கம்ப ராமாயணம் 


இம்பாநாடு - இவவுலகம் கதையல் - பலரால் எழுதப்பெற்ற கதை 
களுள் கவிதையிற்போல - கவிதையில் களிப்புண்டா தலபோல , வழிபட 
டோட வருளபெற்று மாயன கோல மலரடிக்கீழ , சுழிபட டோடுஞ சுடாச 
சோதி வெள்ளத தினபுற றிருந்தாலும் , இழிபட டோடு முடலினிற்பி 
றந்து தனசி ரியான கற்று , மொழிபட டோடுங் கவியமுதம நுகாசசி யுறுமோ 
முழுதுமே (திருவாய்மொழி , அ . 10 5 ) என்ற பாசுரததை இச செயயுள் 
ஒத்திருக்கின்றது 


( பி - ம் ) . - கவிதையைப் போற " 


கம்பர் கவித்துவ சக்தி 


வேறு 


( க 0 ) கழுந்த ராயுன கழலபணி யாதவா கதிரமணி முடிமீதே 
அழுத்த 

வாளிகள் தொடுசிலை ராகவ வபிநவ கவிநாதன 
விழுந்த நாயிற தெழுவதன முனமறை வேதிய நடனாராய்க 
தெழுந்த நாயிறு விழுவதன முனகவி பாடிய தெழுநூறே 


கழுந்து - ஆயுதங்களிலே கைபிடிப்பதனால் தேயந்து வழுவழுப்பாக 
உள்ள பாகம ; கழுந்தோடும் வரிசிலை 251 உழுந் துடைக்கழுநதில் 
( குறுத் 384 ) , " விறகழுந்து கொடுமாமுடியின மோது 

துமுன ஆசுகம் 
கழுந்தாக ( வி பா அருசசனன்றவ 

றவ 106 , பதினாலாமபோர் 30 ) 
கழுந்தா - தேயந்த அறிவினா , அறிவற்றவா என்றபடி உன் - உன்னுடைய 
வாளிகள் - அம்புகள் , 

சிலைராகவ - கோதண்டராம் , வாகை சூடிய சிலையி 
ராமன் ( பாயிரம் , 16 ) அபிநவகவி - புதுமையாக்க 

கவிபாடுகினற 
கமபா அவ்வளவு விரைவாக ஒரு பொழுதில் எழுநூறு கவி 
பாடினாரெனபது புகழச்சியுரைபோற றோன்றுகிறது நாயிறது 
பகுதிப்பொருள் , விகுதி எழுந்த நாயிறு விழுவதன் முன் - பகல் நேரத் 
தில் என்றபடி , பகல் நேரத்திலனறிக கமபா இரவிலும் கவிபாடினா 
ரெனபது , ஒற்றியூா காக்க வுறைகின்ற காளியே , வெற்றியா காகுத்தன 
மெயசசரிதை - பற்றியே , நந்தா தெழுதுதற்கு நலலிரவின மாணாக்கா , 
பிந்தாமற பந்தம பிடி 

பாதம் பிடி ( தமிழ் நா 96 ) என்ற பாவால தெரிய 
வருகிறது . 


வன் . 


இராமரை முன்னிலை யாக்கிக் கூறிய கவி இது . 


தனியன்கள் 


7 


தொகைக் கவி 


வேறு 


( கக ) 1 கரைசெறி காண்ட மேழு கதைகளா யிரத்தெண் ணூறு 

பரவுறு சமரம பததுப் படலநூற் றிருபத தெடடே 
உரைசெயும விருததம பனனீ ராயிரத தொருபத தாறு 
வரமிகு கமபன சொனன வணணமும் 

ணணமும் தொண 

தொணணூற் றாறே 
செசெயயுள் சில பிரதிகளில் இல்லை பிரதிதோறும் பாடம் வேறுபடு 
கினறது உத்தரகாண்டம் - வாணியன் தாதனால் இயற்றப்பட்டதை அறி 
யாத ஒருவா இப்பாடலைப் பாடியிருத்தல் வேண்டும் 

கரைதெரி படல ற்றெணபத்தொனது . விரைசெறி விரு 
தம பனனீராயிரத்தொணறைகுற " தொருநூறாரு < வரைசெறி கமயன 
* எனபத்தேழே 

தனியள்கள் முற்றும் . 


1 


ப 


கம்பகாட்டாழவார் திருவடிகளே சரணம் . 


1. பால காண்டம் 


பாயிரம் 


இப்பகுதியுள் தெய்வவணக்கமும் அவையடக்கமும் ஏற் 
பயனும் செயப்படுபொருளும் கூறப்பெறுகின்றன . இப்பாவிரத 
துள் முதல் மூன்று கவிகள் நூலுக்குப் புறம்பாகப் பாடப்பெற்ற 
வை என்பர் . 


1. கடவுள் வாழ்த்து 


சடகோபர் 


1 தருகை 


விருத்தம் 
நீண்ட தயரதன றானறரும் 
இருகை வேழத் திராகவன் றனகதை 
திருகை வேலைத் தரைமிசைச செப்பிடக் 

குருகை நாதன் குரைகழல் காப்பதே . 
1. தருகைநீண்ட தயாதன் க . 5 : 74 , 19 : 59 ; ங , 4. 21 ; சு . 
5 : 76. இருகை வேழம் : உ . 4 : 177 ; கூ . 6. 27 , இருகையானை 
(திருவா. சத . 41.) திருகை வேலைத் தரை ; திருகு - மாறுபாடு ; திருகலை 
யுடைய விந்தச் செகத்துளோா ( க 5 32 ) , ஐ - அழகு ; வேலை - கடல . 
( திரிகை வேலை என்ற பாடத்துக்கு , கடல் வட்டம் என்பது பொருள் , 
திரிகை - வட்டம் ; அன்றித் திரிதலையுடைய வேலையுமாம் ; திமிதமிட்டுத் 
திரியும் திரைக்கடல் ( சு . 7. 42.) 

ககவி பல பிரதிகளிற் காணப்படவில்லை . 
( பி - ம் .) எதிரிகைவேதை 


4 


அனுமான் 


வேறு 
2 அஞ்சிலே யொன்று பெற்றா னஞ்சிலே யொனறைத் தாவி 
அஞ்சிலே யொன்றா றாக வாருயிர் காக்க வேகி 
அஞ்சிலே யொன்று பெற்ற வணங்கைக்கண் டயலா ரூரில் 
அஞ்சிலே யொன்றை வைத்தானவனமமை " யளித்து வைப்பான் 


பாயிரம் 


9 


பஞ்சு - பஞ்சபூதங்கள் பெற்றவன் வாயு. தாவினது நீர் . ஆறாக 
மார்க்கமாக ; மார்க்கமாக அமைந்தது வான் . அஞ்சிலே ஒன்று 
ஆமுக என்பது நயம் . ( ஆருயிர் : சாதியேக வசனம் ; ஊர் வந்தது 
என்பது போல் . ] அஞ்சிலே ஒன்று - பூமிதேவி . அயலார் - பகைவர் . 
வைத்தது தீ . 
( பி - ம் .) ஆருயிர்க்காக , ஆரியர்க்காக 
பளித்துவப்பான் , யனித்துக்காப்பான் 

{ = } 


கலைமகள் 


- 


3. 1 பொத்தகம் படிக மாலை குண்டிகை பொருள்சேர் ஞான 

வித்தகந் தரித்த செங்கை விமலையை யமலை தன்னை 
மொய்த்தகொந் தளக பார முகிண்முலைத் தவள மேனி 
மைத்தகு கருங்கட் செவ்வா யணங் 

கங்கினை வணங்கல் செய்வாம் . 
பொத்தகம் - சுவடி ; தொல் . சொல் . சூ . 449 , சே ; நன் . 483 , 
மயிலை . ஞானவித்தகம் - அறிவுச் செல்வம் ; வித்தக நீறணிவார் (திருஞா. 
தே . ) சின் முத்திரையை ஞானவித்தகம் என்றார் . விமலையை அமலை தன்னை 
உடற்குற்றமும் மனமாசும் இல்லா தவளை ; சாத்துலிக் குணமாகிய வெண்மை 
நிறமாதல் பற்றி இங்ஙனம் கூறினார் . மொய்த்த - நிரம்பிய . கொந்து : 

: 
கொத்து என்பதன் விகாரம் ; பூமாலைக்கு ஆகுபெயர் . முகிழ் - தாமரை 
மொட்டு ; கோங்கின் அரும்பும் ஆம் . தவளம் - வெண்மை . மைத்தகு - அஞ் 
சனத்தினால் தகுதி பெற்று விளங்கும் . 

ஒப்பு . புத்தகமும் ஞானத்து முத்திரையும் பொற்பளிங்கும் , வைத்த 
கமண்டலமும் வன்னிகையும் - முத்து , 

வடங்கொண்ட பூண்முலையாள் 
வந்தென் மனத்தே, இடங்கொண்டாள் நீங்கிற் றிடர் ( பெருந்தொகை, 
118 ) ; “ குண்டிகை படிக மாலை , மிண்டிய வித்த கத்தோ , டண்டிய பொத்த 
கங்கைக், கொண்டவள் வாணி யாகும் " ( பிரபந்தத் . 8 : 37. ) 

இந்த முதல் மூன்று கவிகளும் பாலகாண்டத்துக்குப் புறம்பானவை 
என்பது சில பிரதிகளால் தெரியவருகிறது . ( பி - ம் . ) - புத்தகம் ( க ) 

கடவுள் வணக்கம் 

வேறு . 
4. உலகம் யாவையுக் தாமுள வாக்கலும் 
நிலைபெ றுத்தலும் நீக்கலும் நீங்கலா 
அலகி லாவிளை யாட்டுடை யாரவர் 
தலைவ ரன்னவர்க் கேசர ணங்களே . 


10 


பாலகாண்டம் 


தாமே . 


1 


உலகம் : மங்கலச் சொல் ; முருகு . 1 , அடிக் , தாம் - வேறுதுணையின்றித் 

உளவாக்கல் - படைத்தல் ; சூக்கும் வடிவாய் இருந்தவற்றை 
ஸ்தூலமாக உண்டாக்குதல் , விளையாட்டு - எளிதிற் செய்யும் காரியம் 
என்றபடி ; விளையாட்டினிது கந்தோய் , வீயாத பெருமாயை விளை 
யாட்டும் வேண்டுமோ ( கூ . 1:51 , 54 ) ; காத்தும் படைத்துங் கரந்தும் 
விளையாடி ( திருவா . திருவெம் , 12. ) அவர் - பரப்பிரமம் . சாணங்களே : 

: 
வணக்கம் ; அருக சரணம் , சித்த சாணம் , சாது சாணம் என்பவற்றிற்போல ; 
502 ; கூ . 3 : 36 ; 6. 6 : 80 ; சரணமா குந்தன தாளடைந் தார்க்கெலாம் , 
மாணமானால் வைகுந்தங் கொடுக்கும் பிரான் (திருவாய் . 9. 10 : 5 .) 

இது முதல் மூன்று கவிகள் பரவஸ்து வணக்கம் ; திருக்குறுங்குடிப் 
பிரதிகளில் , இது முதல் மூன்று கவிகள் கடவுள் வணக்கம் என்ற குறிப்பு 
உள்ளது . 


( பி . ம் . ) சரணங்களே 

( ச ) 
5. 1 கிற்கு ணத்தர் தெரிவரு நன்னிலை 

எற்கு ணர்த்தரி தெண்ணிய மூன்றனுள் 
முற்கு ணத்தவ ரேமுத லேரரவர் 

நற்கு ணக்கட லாடுத னன்றரோ , 
சிற்குணத்தர் - ஞானிகள் ; சித் - ஞானம் ; சிற்குணத்தின் என்ற 
பாடத்துக்கு , ஆன்மஞானத்தினாலேயும் . என்று பொருள் கொள்க . 
தெரிவருநன்னிலை - அளவிடக் கூடாத பிரமத்தினுடைய மகத்துவத்தை . 
உணர்த்த அரிது . மூன்றனுள் - சாத்துவிகம் , இராசதம் , தாமதமென்று 
சொல்லப்பட்ட மூன்று குணங்களுக்குள்ளே . முதலோர் - எல்லாச் சரரசாங் 
களுக்கும் முதலான தெய்வம் . ‘ தெரிவருநன்னிலை எற்குணர்த்தரிது . 
அதனால் முதல்வராகிய சாத்விக குணத்தவரான ஸ்ரீராமபிரானது கல்யாண 
குணங்களைக் கூறித்திளைப்போமாக என்றும் சொல்லலாம் . குணக்கடல் : 
111 , 567 ; உ . 11 : 37 , 12 : 131 ; ரு . 2 : 60. சு . 16 : 22. எல்லா 
மதத்தவரும் தத்தம் கடவுளரையே முற்குணத்தவர் என்பர் . 
வானந்த குணக்கடல் ( யசோதா . காப்பு . ) 

(சிற்குணம் - ஆன்மஞானம் . எற்கு - எனக்கு உணர்த்தரிது - அறிவிக்க 
இயலாது . முக்குணங்களுள் முதற்குணமான சுத்த சாத்துவிகமான 
ஞானரூபத்தையுடையவரே யாவர்க்கும் முதலாகிய பரப்பிரமம் . அவர் - அவ 
ருடைய . நற்குணக்கடல் - கிருபாசமுத்திரத்திலே . ஆடுதும் - முழுகுவோம் . 

இவ்வாறன்றிச் சாத்துவிக குணம் அரியென்றும் அரனென்றும் பொரு 
ளுரைத்துப் பிணங்குவர் . "உலகம் யாவையும் என்னும் திருவிருத்தம் 


* அலகிலாத 


பாயிரம் 


முதல் இம்மூன்று பாட்டானும் பொதுமையாற் பிரமத்தை வணங்கினான் 
கம்பன் . இது மகா காவியமாகையால் - இம்மூன்று பாட்டுக்கும் தனித் 
தனியே பொருள் விரிக்கிற் பெருகுமென வறிக . ) 


( பி . ம் . ) 1 - சிற்குணத்தின் " 


( ரு ) 


6. ஆதி யந்த மரியென யாவையும் 
ஓதி உனாரல கில்லன வுள்ளன 
வேத மென்பன மெய்ந்நெறி நோன்மையன் 
பாத மல்லது பற்றிலர் பற்றிலார் . 


வேதம் அலகில்லன : அநந்தாவைவேதா (தக்க . 40 , உரை . ) 
உள்ளன - சத்தியமானவை . மெய்ந்நெறி நோன்மையன் - உலகத்துக்கெல்லாம் 
உண்மையான வழியைத் தருகிற பெருமையை யுடையவன் ; ச . 12 : 37 . 
மெய்ந்நெறி : 313 ; பொறிவாயி லைந்தவித்தான் பொய்தீ ரொழுக்க 
நெறி ( குறள் . 6. ) பாதமே பற்று : ச . 12 : 37 ; பற்றிலார் - அகப்பற்று , 
புறப்பற்றுக்களைத் துறந்த ஞானிகள் ; பற்றவா வேரொடும் பசையறப் 
பிறவிபோய் , முற்றவா லுணர்வுமேன் முடுகினார் , முத்தியிற் போவது 
புரிபவர் மனமும் பொன்விலைப் , பாவையர் 

மனமும்போற் பசையு 
மற்றதே ( 354 , 366. ) 

மெய்ந்நெறி நோன்மையனுடைய பாதங்கள் ஆதியந்தம் அரியன ; 
அரியன - இல்லாதவை . யாவையும் ஓதினார் அலகில்லன - சகல கலைகளையும் 
அறிந்தவர்களாலும் அளவிடக் கூடாதவை . . வேதமென்பன உள்ளன - 
வேதங்களானவை சிரசின்மேலே உண்மையாக வைத்திருக்கப் பெற்றன 
பற்றிலார் அல்லன பற்றிலர் - எப்பற்றுக்களையும் துறந்த ஞானிகள் இப் 
பாதங்களை அல்லாமல் பிறவற்றைப் பற்றமாட்டார்கள் ( ஓர் உரை . ) 

[ ஆதியந்தம் அரியனவும் அலகில்லன் வேதங்கள் உள்ளன என்பனவு 
மாகிய பாதம் எனக் கூட்டுக . வேதம் உள்ளன என்பன என்று அந்வயம் . 
மெய்ந்நெறி நோன்மையன் - உண்மை வழியான பெருமையுடைவன் . பற்ற 
லர் பற்றிலார் - பற்றார்கள் விருப்பும் வெறுப்புமற்ற பெரியோர்கள் . இவ் 
வா றன்றி ஆதி அந்தமும் . அரியென யாவையும் . ஓதியும் அலகில்லென 
உளவென வேதமென்பன ! எனப் பாடங்கொண்டு ஆதியிலும் அந்தத்திலும் 
அரியென்று சொல்லியும் வேதங்கள் பரத்துவநிலை யறியாமல் மயங்குமென 
உரைப்பாருமுளர் . ) 

அலகில்லன உள்ளன வேதமென்பன யாவையும் ஓதினார் பற்றிலார் . 
ஆதியந்தம் அரியென மெய்ந்நெறியை அருளிச்செய்த நோன்மையனது பாத 


1 


12 


பாலகாண்டம் 


மல்லது பற்றிலர் என்று பொருள் கொள்ள லுமொன்று . நாமும் அத்தகைய 
பாதங்களைப் பற்றுவோம் என்பது கருத்து .. 
( பி - ம் . ) 1 < மரியன , மரீயென , 

- மரீயேன் , சனா 

ஹாரலகில்லன வுள்ளென , னாலதில் 
3.அன்மையன் 


வென 


. 


2. அவையடக்கம் 
7. ஓசை பெற்றுயர் பாற்கட லுற்றொரு 

பூசை முற்றவு நக்குபு புக்கென 
ஆசை பற்றி யறையலுற் றேன்மற்றக் 

காசில் கொற்றத் திராமன் கதையரோ , 
பூசை - பூனை ; 559 ; ங . 1 : 25 ; பூசா ! மலைநாட்டு வழக்கு . 
பாற்கட 

புக்கென : முற்றப் , பெருகு தெண்கடலுற்றுண் 
பெருகசை , ஒருசு ணங்கனை யொக்குந் தமியனேன் ( பெரிய . 
பாயிரம் , 6. ) ஆசை பற்றி அறையலுற்றேன் : 46 ; காதல் கிளரத் தமிழ் 
தூற்கலுற்றேன் ( சூளா . பாயிரம் . 2. ) காசு இல் - குற்றமில்லாத . கொற் 
றத்திராமன் கதை : இராமாயணம் முழுவதும் இராமனது வீரத்தையே 
கூறுவதாகும் ; திறல் சேரிராமன் திருக்கதை , நாடிய பொருள் கை 
கூடும் - 

தோள்வலி கூறுவோர்க்கே , இராமன் வென்றி 
கொண்டு துளைத்தணை வகுத்துப் 

எய்துடனயோத்தி 
வந்தான் , வென்றிசே ரிலங்கையானை வென்றமால் வீரமோத , இலங்கை 
மூதூர்செற்றவன் விசையப்பாடல் ( தனியன் , 8 ; பாயிரம் , 15-6 , 19 , 
23. ) அரோ : அசை . 

) 
8. கொய்தி னொய்ய சொன் னூற்கலுற் றேனெனை 

வைத வைவின் மராமர மேழ்தொளை 
எய்த வெய்தவற் கெய்திய மாக்கதை 
செய்த 1 செய்தவன் சொன்னின்ற தேயத்தே . 


. 


நூற்கலுற்றேன் : இராமன் கதைமேற் றமிழ் நூற்கலுற்றேன் 
(உத்தா . கடவுள் , 5 ; ) தமிழ் நூற்கலுற்றேன் ( சூளா. பாயிரம் .) எனை = 
என்னை - என்ன பேதைமை ! வைத வைவின் 

எய்தவற்கு : 
சாபமொழி போன்றது அம்பு ; 418,559 ; ங . 7 : 182 ; ச . 12 : 35 , சு . 
17 :, 116. வைதவைவின் 

மாக்கதை ; வைவு - வான்மீகி 
முனிவரது சாபம் ; முனிவர் ஒருநாள் நீராடச் செல்லுகையில் ஆணும் 


. 


4 


பாயிரம் 


13 


+ 


. 


. 


பெண்ணுமாகக் கூடியிருந்த இரண்டு கிரவுஞ்சங்களில் ஆண்பறவையை 
வேடன் ஒருவன் அம்பாற் கொன்று வீழ்த்தப் பெண்பறவையின் துன்பத்தைக் 
காணச் சகியாத முனிவர் ‘ மாநிஷாதப்ரதிஷ்டாம்த்வம் என்று தொடங் 
கும் ச்லோகத்தினால் அவனைச் சபித்தார் ; அந்த ச்லோகத்தின் காரணமாக 
இராமாயணம் தோன்றியதென்பர் . மாக்கதை : பாயிரம் , 9 , 14. செய்த 
செய்தவன் : தனியன் , 5 ; 9 , 13 ; 46 , 107 ; சு . 18 : 24. சொல் - கவி ; 
தேவர் குறளும் 

திருமூலர் சொல்லும் ( ஒளவையார் ) என்பது 
போல . சொல்லுக்கே கௌரவம் உண்டென்றபடி , தேயம் - தமிழ்நாடு . 
( பி - ம் .) 11 செய்தவர் 
9. வைய மென்னை யிகழவு மாசெனக் 

கெய்த வும்மிதி யம்புவதி யாதெனிற் 
பொய்யில் கேள்விப் புலமையி னோன்புகல் 
தெய்வ 2 மாக்கதை மாட்சி தெரிக்கவே . 


( உலக 


4 


. 


வையம் - அறிஞர்கள் . 

மென்ப துயர்ந்தோர் மாட்டே . 
பொய்யில் கேள்வி : உண்டபேதைமை மயக்கற வேறுபட்டுருவம் 
நின்றனள் ( 553 ) ; பொய்யற்ற கேள்வியாற் புரையோரைப்படர்ந்து 
( கலி . கச : 14. ) புலமையினோன் - வான்மீகி . புலமையினோர் என்ற பாடத் 
துக்கு இராமகதையை வடமொழியில் எழுதிய பல அறிஞர்கள் என்று 
பொருள் கொள்ள வேண்டும் . தெய்வமாக்கதை - தெய்விகமான இராமா 
யணக்கதை ; தீங்கவி செவிகளாரத் தேவரும் பருகச் செய்தான் ( 48.) 
( பி - ம் .) | புலமையினோர் " மாக்கவி - 

( க ) 


10. துறைய டுத்த 1 விருத்தத் தொகைக்கவிக் 

குறைய டுத்த செவிகளுக் கோதின்யாழ் 
நறைய டுத்த வசுணநன் மாச்செவிப் 
பறைய டுத்தது போலுமென் பாவரேர . 


துறை - சந்தபேதம் ; அகமும் புறமும் ஆகிய பொருட்கூறு எனினும் 
அமையும் ; அவியகத்துறைகள் தாங்கி ( ங . 5 : 1. ) (உறையடுத்த 
செவி ; உறை - இடம் .) அசுணமா : இது யாழ் முதலிய இன்னிசைக்கு 
மகிழ்ந்து பறை முதலிய கடிய ஓசைகளுக்கு வருந்தி மாழ்கும் என்பர் ; 
இதனை நச்சினார்க்கினியர் , இசை யறியும் விலங்கு என்பர் ( சீவக . 1402 , 
ந . ) ; அசுணம் : உ . 8:24 ; நற் . 304 ; நான்மணிக் . 2 ; சூளா . நாட்டுச் . 
28 ; பெருங் . க . 47 : 241 - 2 ; வி . பா . காண்டவ , 20 ; கூர்ம . இராமன் 


14 


பாலகாண்டம் 


வனம்புகு , 6 ; மேருமந்தா . வைசயந்த . 4. பா - விருத்தம் ; தனியன் , 4 ; 
பாயிரம் , 13 . 


( பி - ம் . ) விருத்தக் கலித்தொகை , 
11. முத்தமிழ்த்துறை யின்முறை ! போகிய 

உத்த மக் கவி ஞர்க்கொன் றுணர்த்துவேன் 
பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் 
பத்தர் சொன்னவும் பன்னப் பெறுபவோ . 


துறை - பொருட் கூறுகள் . [ முத்தமிழ் - இயலிசை நாடகம் . ) முறை 
போகிய - நூல்களில் பயிற்சி மிக்க . பத்தர் சொன்னவும் - மூடபக்தி 
யுடனே அடியார்கள் செய்த தோத்திரங்களும் . பக்தியினாலே லட்சணம் 
தெரியாமல் பாடினாலும் குற்றம் பாராட்டாமல் பொறுத்து இரட்சிக்கவேண் 
டும் என்பது கருத்து . 
( 9 - ம் . ) - கோக்கிய 

- கவிகட் 3 < பெறுவரோ 

( கக ) 
12. அறையு மாடரங் கும் மடப் பிள்ளைகள் 

தறையிற் கீறிடத் தச்சருங் காய்வரோ 
இறையுங் கேள்வி யிலாதவென் புன்கவி 
முறையி " னூலுணர்ந் தோரு முனிவரோ. 


ஆடரங்கு - நாடகசாலை . மடம் - அறியாமை . படப்பிள்ளைகள் 
( பி - ம் . ) பட - உண்டாக . தறை - தரை . தச்சர் - சிற்பிகள் . திங்களெ 
னுந்தச்சன் ( 641. ) இறையும் - சிறிதும் . புன்கவி : புன்கவியெனத் தெளி 
வின்றி ( 120 ) 

இவையாறும் ( கவி . 7- 12 ) அவையடக்கம் . திருக்குறுங்குடிப்பிரதி . 
(பி - ம் .) 1 படப்பிள்ளைகள் ! 

ஞானமிலாத 
நூலுணர்ந்தாரு 

( க 2 ) 
நூல் வழி 
13. தேவ பாடையி னிக்கதை செய்தவர். 

மூவ ரானவர் தம்முளு முந்திய 
நாவி னாருரை யின்படி நான்றமிழ்ப் 
பாவி னாலி துணர்த்திய பண்பரோ, 


பாயிரம் 


15 


தேவபாடை : வடமொழி ; , பற்பலதேய வேந்தர் தொகுதலின் 
பாடைதேர்வான் , அற்புடனெவருந்தேவ பாடையி னறைவர் மாதோ 
( நைடத . சுயம் , 7. ) மூவர் : வான்மீகர் வஸிஷ்டர் போதாயனர் என்றும் , 
வான்மீகர் வஸிஷ்டர் அகஸ்தியரென்றும் , வான்மீகர் வியாஸர் போதாயன 
ரென்றும் , வான்மீகர் பாஸர் காளிதாசர் என்றும் , சியவனர் நாரதர் - 
வான்மீகியென்றும் பலவாறாகக் கூறுவர் ; போதாயனர் செய்தது அத்யாத்ம 
ராமாயணம் . நாவினார் - வாக்கையுடையவர் . நாலுபாதம் முதன் முதல் 
வகுத்தமையின் முந்திய நாவினார் என்றார் . உணர்த்திய பண்பு 
நாவினாருரையின்படி என்று முடிக்க . 


நடையில் 


நின்று ; 


இடம் கூறல் 
14. நடையி னின்றுயர் நாயகன் றோற்றத்தின் 
இடைநிகழ்ந்த விராமாவ தாரப்பேர்த் 
தாடைநி ரம்பிய தோமறு மாக்கதை 
சடையன் வெண்ணெய்நல் லூர்வயிற் றந்ததே. 

நடை - நல்லொழுக்கம் ; இரரமன் நடையை 
யும் கிருஷ்ணன் மொழியையும் அறிக என்பது பழமொழி . நாயகன் - 
திருமால் . தோற்றம் - அவதாரம் . ( பரசுராமன் பலராமன் இவர்களுக் 
இடையே அவதாரம் செய்த தசரதராமன் . ) 

இராமாவதாரம் : இராமாயணத்தின் பெயர் இது ; புறத்திரட்டில் 
இப்பெயரோடே இந்நூல் காணப்படுகிறது ; இராமன் கதை என்றும் 
பெயருண்டு ; 22 ; இ . கொ . சூ . 7 , உரை ; ஒரு சுவடியில் இராமன் கதை 
என்றே காணப்படுகிறது . தொடை - எதுகை முதவியன . தோம் - 
குற்றம் . மாக்கதை - மகாகாவியம் ; 21 ; எடுக்கும் மாக்கதை ( பெரிய . 
பாயிரம் . ) 

( கச ) 
ஏக விருத்த ராமாயணம் 


வேறு 
15. பரரவரு மிரரமன் மாதோ டிளவல்பின் படாக் கான் போய் 
விராதனைக் கானை மானைக் கவந்தனை வென்றி கொண்டு 
மராமரம் வாலி மார்பு துளைத்தணை வகுத்துப் பின்னர் 
இராவணன் குலமும் பொன்ற வெய்துட னயோத்தி வந்தான் . 


16 


பாலகாண்டம் 


இக்கவியில் , இராமாயணம் முழுவதும் சருக்கமாகக் கூறப்பட்டுள்ளது . 
இராமபிரானது தோள் வலிக்கேற்ற செயல்களே இதிற் கூறப்பெற் 
றுள்ளன ; 7 , குறிப் . 

( சக ) 


3. பயன் 


வேறு 
16. நாடிய பொருள் கை கூடு ஞானமும் புகழு முண்டாம் 

வீடுயர் வழியு மாகும் வேரியங் கமலை நோக்கும் 
நீடிய வரக்கர் சேனை நீறுபட் டழிய வாகை 
சூடிய சிலையி ராமன் றோள்வலி கூறு வோர்க்கே . 


நாடிய - விரும்பும் . பொருள் - கல்வியும் செல்வமும் ; நற்பொருள் 
செய்வார்க்கிடம் பொருள் செய்வார்க்குமஃதிடம் ( சீவக . 77. ) 

ஸ்ரீராம விஜயமாகிய இராமாயணக் கதையைப் பாராயணம் பண்ணு 
கிற பேருக்கு யாவரும் விரும்பப்பட்ட கல்விப்பொருளும் செல்வப்பொருளும் 
அனுகூலமாகும் ; ஆகவே இம்மையிலே கல்விப்பொருளினால் ஞானமுண் 
டாகும் ; செல்வப்பொருளினால் தானதர்ம உபகாரங்கள் செய்யப்பட்டுக் 
கீர்த்தியுண்டாகும் ; அப்படி இம்மையில் உண்டான ஞானத்தினாலே மறுமை 
யிலே மோட்சமடையும் வழியைக் காட்டும் ; தானதர்ம உபகாரமான 
கீர்த்தி உண்டாகவே ஸ்ரீ மகாலட்சுமியாகிய பிராட்டியாருக்கு மனசு சந் 
தோஷமாய் மோட்சமடைவதற்கு ஏதுவான கிருபாநோக்கத்தைப் பிரசாதிப் 
பாள் ( ஓர் உரை . ) 

( இது தன்தொழிலும் பிறிதின் தொழிலும் மயங்கிய பாட்டு . ) பல பிரதி 
களில் இது நூலின் முதற்பாட்டாகக் காணப்படுகிறது . 

( பி - ம் . ) - ( வீடியல் வழியதாக்கும் , வீடுயர் வழியுமாக்கும் ! 
1 < நீறுபட்டொழிய - 

( கசு ) 
வேறு 
17. நன்மையுஞ் செல்வமு நாளு நல்குமே 

தின்மையும் பாவமுஞ் சிதைந்து தேயுமே 
சென்மமு மரணமு மின்றித் தீருமே 

இம்மையே ராமவென் றிரண்டெழுத்தினால் , 
நல்கும் - உண்டாக்கும் . தின்மை - தீமை . இரண்டெழுத்தினால் - 
இரண்டெழுத்தையும் உச்சரிப்பதனால் என்று பொருள் கொள்க ; என்ற 


பாயிரம் 


இரண்டெழுத்தினால் : தொகுத்தல் விகாரம் . ராம மந்திரப்பயன் : ச . 5 ; 
71 , ரு .5 : 71. இரண்டெழுத்தால் ஆம் பயன் இவ்விரண்டு . ( கன ) 


3 


18 . 


வடகலை தென்கலை வடுகு கன்னடம் 
இடமுள பாடையா தொன்றி னாயினும் 
திடமுள ரகுகுலத் திராமன் றன்கதை 
அடைவுடன் கேட்பவ ரமர ராவரே . 


வடகலை - வடமொழி . தென்கலை - தமிழ் . வடுகு - தெலுங்கு. 
பாடல் பலமொழிகளிலுள்ள இராமாயணக்கதைகளுக்கும் பொது . 


( கச ) 


வேறு 
19. வென்றி சேரிலங்கை யானை வென்றமால் வீர மோத 

நின்றரா மாய ணத்தி னிகழ்ந்திடு கதைக டம்மில் 
ஒன்றினைப் படித்தோர் தாமு முரைத்திடக் கேட்டோர் தாமும் 
நன்றிது வென்றோர் தாமு நரகம தெய்தி டாரே . 


வென்றி சேர் இலங்கையானை - முன்பு வெற்றியை யுடைய இராவணனை ; 
வென்றிக் களிற்றை விரிதாரவன் வென்ற வாறும் ( சீவக . 14 , ந . ) மால் 
வீரம் என்பது வீரராகவன் என்பதை நினைப்பிக்கின்றது . நகமது ; அது : 
பகுதிப்பெருள் விகுதி . 


வேறு 
20. இராகவன் கதையி லொருகவி தன்னி 

லேகபா தத்தினை யுரைப்போர் 
பராவரு மலரோ னுலகினி லவனும் 

பன்முறை வழுத்தவீற் றிருந்து 
புராதன மறையு மண்டர்பொற் பதமும் 

பொன்றுநா ளதனினும் பொன்றா 
அராவணை யமல னுலகெனும் பரம 

பதத்தினை யணுகுவ ரன்றே . 


ஏகபாதம் - ஓர் அடி . 
பொன்னுலகு . 

3 


அவனும் - அந்தப்பிரமனும் . பொற்பதம் - 

( 20 ) 


18 


பாலகாண்டம் 


வேறு 
21. இறுவ ரம்பினி ராமவென்றோ ரும்பர் 

நிறுவ ரென்பது நிச்சய மாதலான் 
மறுவின் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் 
பெறுவ ரென்பது பேசவும் வேண்டுமோ . 

இறுவாம்பின் - அந்தியகாலத்தில் . உம்பர் - நித்திய சூரியர் . அமா 
ரேறே (திருமாலை . 2. ) நிறுவர் - நிலைத்து நிற்பார் . மறு இல் - குற்ற 
மற்ற மாக்கதை : பாயிரம் , 14 , அடிக் 
22. அன்ன தான மகிலகற் றானமும் 

கன்னி தானங் கபிலையின் றானமும் 
சொன்ன தான பலமெனச் சொல்லுவார் 
மன்னி ராம கதைமற வார்க்கரோ . 

அகில நல்தானமும் - நல்ல தானங்கள் எல்லாம் . கபிலை - பசு . சொன்ன 
தானம் ; சொன்னம் - பொன் . இராமகதை : பாயிரம் , 14 , அடிக் .. ( உ . ) 


வேறு 


23. மற்றொரு தவமும் வேண்டா மணிமதி லிலங்கை மூதூர்ச் 

செற்றவன் விசையப் பாட றெளிந்ததி லொன்று தன்னைக் 
கற்றவர் கேட்போர் நெஞ்சங் கருதுவோ ரிவர்கள் பார்மேல் 
உற்றா சாள்வர் பின்னு மும்பராய் வீட்டிற் சேர்வார் . 
உம்பர் - நித்திய சூரியர் . சில பிரதிகளில் இச்செய்யுள் தனியன்களில் 
ஒன்றாகக் காணப்படுகிறது . 
( பி - ம் . ) றெரிந்ததில் மும்பராயுலகிற் செல்வார் :1 

( LE ) 
வேறு 
24. ஆதியரி யோநம நராயணர் திருக்கதை 

யறிந்தனு தினம்பரவுவோர் 
நீதியனு பேரகநெறி நின்றுநெடு நாளதினி 

றந்துசெக தண்ட முழுதுக் 
காதிபர்க ளாயரசு செய்துள நினைத்தது 

கிடைத்தருள் பொறுத்து முடிவில் 
சோதிவடி வரயழிவின் முத்திபெறு வாரெனவு 

ரைத்தசுரு தித்தொகைகளே . 


ஆற்றுப் படலம் 


19 


ஆதியரியோம் நம நராயணர் : இங்கே இராமர் என்றபடி . ஓம் நமோ 
நசாயண வென்றுரைத்துள முருகி ( சு . 3 : 23 ) ; நாராயணரென்பது 
சந்தம் நோக்கி நராயணர் என்று திரிந்தது . ‘ நாராயணனை நராயணனென் 
றேகம்பன் , ஓராமற் சொன்ன வுறுதியால் - நேராக , வாரென்றால் வர்ரென் 
பேன் வாளென்றால் வள்ளென்பேன் , நாரென்றால் நர்ரென்பேன் நான் 
(தனிப் . காளமேகம் . ) அழிவில் முத்தி - வைகுண்டம் சேர்ந்து அங்கே ஸ்திர 
மாக வாழ்வது . சுருதி - வேதம் .. 


வேறு 
25. இனையநற் காதை முற்று 

மெழுதினோர் வியந்தோர் கற்றோர் 
அனையது தன்னைச் சொல்வோர்க் 

கரும்பொருள் கொடுத்துக் கேட்போர் 
கனைகடற் புடவி மீதே 

காவலர்க் கரசாய் வாழ்ந்து 
வினையம தறுத்து மேலாம் 

விண்ணவன் பதத்திற் சேர்வார் . 
புடவி - உலகம் . வினையமது ; அம் : சாரியை ; அது : பகுதிப்பொருள் 
விகுதி . மேலாம் விண்ணவன் - திருமால் . 

( e – ) 
பாயிரம் முற்றும் . 


1. ஆற்றுப் படலம் 


ஆற்றினுடைய வருணனையைக் கூறும் படலம் ஆற்றுப் 
படலம் எனப் பெறும் . இங்கே ஆறு என்றது சரயு நதியை . 

கோசலமும் ஆறும் 
26. ஆச லம்புரி யைம்பொறி வாளியும் 

காச லம்பு முலையவர் கண்ணெனும் 
பூச லம்பு நெறியின் புறஞ்செலாக் 
கோச லம்புனை யாற்றணி கூறுவாம் . 


20 


பாலகாண்டம் 


( ஆசலம் - இடும்பை ; அற்பமாகிய குற்றமும் ஆம் . ) அந்தக ராசலம் 
வந்தா லுனையழை யாதிருப்பார் ( திருவரங்கத் . 64. ) ஐம்பொறி வாளி 
என்றது ஆடவருடைய இந்திரியங்களை ; வாளி - அம்பு . ஆடவரின் ஐம் 
பொறிகளும் ஒருங்கே செல்லக்கூடிய இடமாக உள்ளவர் பெண்கள் ; 
கண்டுகேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனும் , ஒண்டொடி கண்ணே 
யுௗ ( குறள் , 1111. ) அலம்பு - ஒலிக்கின்ற . 

பூசல் - போர்த்தொழிலமைந்த . நெறியின்புறம் செலா - ஒழுக்க நெறி 
தவறி அப்பாற் செல்லாத ; எனவே , ஆடவர் தங்கள் தங்கள் ஸ்திரீகளிடத் 
திலும் , பெண்கள் தங்கள் தங்கள் நாயகரிடத்திலும் அல்லாமல் பர நாரிய 
ரிடத்திலும் பர புருஷரிடத்திலும் காமஞ் செய்யாத என்றபடி . ஐம் 
பொறியுங் காமமும் : பெய்த வைம்பொறி யும் பெருங் காமமும் , வைத 
வெஞ்சொலின் மங்கையர் வாட்கணின் , எய்த வைம்பெரு வாளியின் 
( ச . 12 : 35. ) 

• கோசலம் புனை ஆறு : புனை என்றதனால் ஆறு மாலையாம் ; குறிப் 
புருவகம் . நாட்டுக்கு ஆறு அலங்காரம் : ஆறில்லா வூருக் கழகுபாழ் 
( ஓளவையார் .) ஒழுக்க நெறிக்கு நீர் காரணம் : நீரையின்றி யமையாது 
உலகாயின் எத்திறத்தார்க்கும் மழையின்றி ஒழுக்கம் நிரம்பாதென்று உரைப் 
பாருமுளர் ( குறள் , 20 , பரி . ) 

இச்செய்யுளால் கதாநாயகன் கதாநாயகிகளின் பெருமைகள் புலப் 


. 


படுகின்றன . 


( பி - ம் . ) 1 < கோசலம்புன லாற்றணி , கோசலம்புன லாந்து 


( க ) 


மேகங்களின் செயல் 


27. நீறணிந்த கடவு ணிறத்தவான் 

ஆறணிந்து சென் றார்கலி மேய்ந்தகிற் 
சேற ணிந்த முலைத்திரு மங்கைதன் 
வீற ணிந்தவன் மேனியின் மீண்டவே . 


வான் - மேகங்கள் ; எழுவாய் . ஆறு அணிந்து சென்று - தாம் செல்லும் 
வழியை அலங்கரித்துக்கொண்டு . ஆர்கலி - கடல் . மேய்ந்து : மேகங்களை 
மிருகங்களாகப் பாவித்தார் ; மால்கடல் குடிக்கு மழை ( பரி . அ : 32 ) ; 
எம்மகோததியும் மாய மேய்மேகம் ( தக்க . 421.) வீறு - முலைமேல் தோற் 
தும் வீற்றுத் தெய்வம் . மேனியின் - திருமேனியின் நிறம்போலக் கறுத்து . 
ஒப்பு : சீவக . 32 . 

( உ ) 


ஆற்றுப் படலம் 


21 


28. பம்பி மேகம் பரந்தது பானுவால் 

நம்பன் மாதுலன் வெம்மையை நண்ணினான் 
- அம்பி னாற்றுது மென்றகன் குன்றின் மேல் 

இம்பர் வாரி யெழுந்தது போன்றதே . 
பம்பி - ஒலித்து ; திணைமொழியைம் . 17 ; ( சென்று , நெருங்கி யென் 
பாருமுளர் ) ; எழுந்து என்றுமாம் . மேகம் : பன்மை . நம்பன் - நமக்கு 
இன்ன முறையை யுடையவன் ; நமக்குச் சிறந்தான் ; நம்பன் மாதுலன் - 
சிவபெருமானின் மாமனாராகிய இமவான் . அம்பின் - நீரால் . ஆற்றுதும் - 
தணிவிப்போம் . வாரி - கடல் . நிறம் பற்றியும் பரப்புப் பற்றியும் அதிக 
நீரைத் தன்னிடம் கொண்டிருத்தல் பற்றியும் கடல் மேகத்துக்கு உவமை . 

‘ மேகம் பரந்த தானது வாரி எழுந்தது போன்றது என்று முடிக்க ; 
சூனிற முகிற்குலம் ...... நெடுங்கடல் வாரி மூரிவான் , மேனிரைத் துள 
தென முழக்க மிக்கதே ( ச . 7 : 6 ) : தற்குறிப்பேற்றவணி . 
1 னாட்டுது 

2 யெழுந்தன போன்றவே ! 
29. புள்ளி மால்வரை 2 பொன்னென நோக்கிவான் 

வெள்ளி வீழிடை வீழ்த்தெனத் தாரைகள் 
உள்ளி - யுள்ளவெல் லாமுவந் தீயுமவ் 
வள்ளி யோரின் வழங்கின மேகமே . 


( பி - ம் . ) 14 


புள்ளி 


. 


மால்வரை - இமயமலை ; புள்ளிமாநெடும் பொன்வரை 
( ச . 8 : 19 , ரு . 7 : 53. ) புள்ளி - நன்மதிப்பு ( புள்ளி - இலக்கு ; பல 
நிறமுமாம் ) . இமயம் பொன்னிறமானது ; பொற்கோட்டி மயம் , பொன் 
னுடை நெடுங்கோட்டிமயம் ( புறநா . உ , ஙகக ) ; இமயப் பொருப்பகஞ் 
சேர்ந்த 

காக்கையும் பொன்னிறமாயிருக்கும் ( யா . கா . அவை . ) 
நோக்கி : நோககல் நோக்கம் . 

வெள்ளி வீழ் ; வீழ் - விழுதுகள் . மழைத் தாரைகளுக்கு வெள்ளி 

வெள்ளிவெண் , கோல்நிரைத்தன போற்கொழுந் தாரைகள் 
( சீவக . 33. ) 

1-2 : இது பொன்மலை யானபடியினாலே இதனிடத்திலே வருஷிக் 
கிறது நமக்கு யோக்கியமென்று ஆகாசமானது வெள்ளி விழுதுகளை நெடுக 
இறக்கினது போல் மேகங்கள் தாரைகளைச் சொரிந்தன ( ஓர் உரை .) 

உள்ளி - இம்மையிற் புகழையும் மறுமையில் மேலுலகம் அடைதலையும் 
நினைந்து ; செல்வ நிலையாமையை உள்ளி எனலுமாம் . 

* நில்லா வுலகத்து 
நிலைமை தூக்கி ( பொருந . 176. ) 


வீழ் ; 


22 


பாலகாண்டம் 


3 


. 


உள்ளி ..... வள்ளியோர் : ஈதலிற் குறைகாட்டா தறனறிந் தொழு 
கிய , தீதிலான் செல்வம்போல் ( கலி . உஎ : 1-2 ) ; வள்ளியோ ரீகை 
வரையாது போல ( கல் . 27. ) வள்ளியோரின் வழங்கின மேகம் . அவன் , 
வண்மை போல் வானம் பொழிந்த நீர் ( பரி . உஉ : 7-8 ) ; அவன் கொடைப் 
போன் மெனப் பொழிந்த ( நைடத . நாடு உ . ) 
( பி - ம் . ) மாமேரு 

" பொன்னெனல் வீழ்ந்தன தாரைகள் 
1 * யுள்ளதெல் 

வெள்ளப் பெருக்கு 
30. மான நந்தல னாகி மனுநெறி 

போன தண்குடை வேந்தன் புகழென 
ஞான முன்னிய நான்மறை யாளர்கைத் 
தான னத் தழைத்தது நீத்தமே . 


ஞான 


4 


* 


. 


. 


மானம் - பெருமை ; அபிமானம் என்றுமாம் . நந்தலனாகி - கெடாதவனாகி . 
கேர்ந்து ( பி - ம் ) - பொருந்தி . நோக்கி ( பி - ம் ) - பொருளாக நினைத்து . 
வேந்தன் - தசரதன் ; கதாபாத்திரங்களுக்குத் தொடர்புள்ளவ 

ற்றை 
உவமையாகக் கூறுவது கவிமாபு ; பரி . உஉ : 1-8 ; சீவக . 32 ; நைடத . 
நாடு . உ . வேந்தன் புகழ் : முறையறிந் ..... நல்கு மிசைகெழு வேந்தன் 
( 65. ) தழைத்தது - பாந்தது . 

மறையாளர் : ஞான நன்னெறி நல்வரம் பாயோன் 
(சிலப் . கரு : 42 ) ; தானத்தாற் . ஞானத்தால் ... ... ... நாட்டு 
(சிறுபஞ்ச . 36. ) ஞான தானமென்னத் தழைத்தது : கயந்தரு 
நறும் புனல் . உயர்ந்தவர்க்குதவிய யுதலியொப்பவே ( 458 ) ; ‘ உறக் 
குந் துணையதோர் அறப்பயனும் , தான்சிறி தாயினுந் தக்கார்கைப் 
பட்டக்கால் , வான்சிறிதாப் போர்த்து விடும் ( நாலடி . 38 ) ; தினைத்துணை 
நன்றி செயினும் பனைத்துணையாக் , கொள்வர் பயன்றெரி வார் (குறள், 
104. ) இங்கே தானமென்றது தசரத சக்கரவர்த்தி செய்த தானத்தை ; 
மொய்யார் கலிசூழ் முதுபாரின் முகந்து தானக் , கையார் 
னனையாதன கையு மில்லை ( 184. ) 

( பி - ம் . ) 1 + மான நேர்ந்தறனோக்கி , மானநேர்ந்தறனோக்கு 2 வெண்குடை 
முந்திய 

நீத்தத்துக்கு உவமைகள் 
31. தலையு மாகமுக் தாளுக் தழீஇயதின் 

3 நிலைதி லாதிறை நின்றது போலவே 


புனலா 


ஆற்றுப் படலம் 


23 


மலையி னுள்ளவெல் லாங்கொண்டு மண்டலால் 
4 விலையின் மாதரை யொத்தது வெள்ளமே . 


தலை ஆகம் தாள் - ( மலையைக் குறிக்கும்போது ) உச்சிமலை , பக்கமலை , 
அடிவாரம் ; தாள் - பாதசைலம் . தழீஇ - தழுவி . 

தழீஇ - தழுவி . அதின் - அத்தழுவலின் . 
இறை - சிறிது பொழுது . மலையினுள்ளவை இன்னவை யென்பது அடுத்த 
கவியால் விளக்கமுறும் . 

விலையின்மாதரியல்பு : பொன்விலை மகளிர் 
மனமெனக் கீழ்போய் , பொன்விலைப் பாவையர் மனமும் போற் பசையு 
மற்றதே , மெய்வரும் போக ... முள்ளமும் ( 120 , 366 , 563. ) 

( விலைமாதர் தேடிய பொருளெல்லாம் பிறந்த அகத்துக்கே யாதலால் 
மலையிலுள்ள பொருளெல்லாம் கடலிடம் சென்றன . ) 


( பி - ம் . ) 1 * தழீஇயற 
கொண் 


21 நிலையிலா 


3 < னுள்ளதெல்லாங் 


32. மணியும் பொன்னும் மயிற்றழைப் பீலியும் 

அணியு மானைவெண் கோடு - மகிலுந்தன் 
இணையி லாரமு மின்னகொண் டேகலால் 
வணிக மாக்களை யொத்தது வாரியே 


அணியும் - 


தழைப் பீலி - இறகுகளாகிய கலாபம் ; தழை - இறகு . 
அழகு செய்யும் . ஆரம் - சந்தனம் . 
( 9 - ம் . ) 

* மகிலால் 


1 


2 < யொத்ததல் 


( எ ) 


33. 1 பூநி ரைத்துமென் றாது பொருந்தியும் 
தேன ளாவியுஞ் செம்பொன் விராவியும் 
ஆனை மாமத மாற்றொ டளாவியும் 
வான வில்லை நிகர்த்தது வாரியே . 


நிரைத்து - வரிசையாகப் பொருந்தி . தாது - மகரந்தப் பொடி . விராவி 
யும் - சேர்ந்தும் . வாரி - வெள்ளம் . வானவில் ஐவண்ணமுடையது : பூ 
வெண்மை , தாது பொன்மை , தேன் சிவப்பு , பொன் பசுமை , ஆனை மதம் 
கருமை . ஆனை மதம் கரியதென்பது , கருங்கட மூன்றுகு நால்வாய்க் கரி 
( சிற் . 55 ) என்பதனால் விளங்கும் . 
( பி - ம் . ) 1 பூ நிரைத்த மென் 1 < செம்பொனளாவியும் 

மாமத 
வாற்செடளாவியும் , மான மாமணி யும் வரன் றேகலால் 


24 


பாலகாண்டம் 


34. மலையெ டுத்து மரங்கள் 1 முறித்துமா 

டிலைமு தற்பொருள் யாவையு மேந்தலால் 
அலைக டற்றலை யன்றணை வேண்டிய 
நிலையு டைக்கவி யொத்தது நீத்தமே . 


2 


. 


மாடு - பக்கத்திலுள்ள . ( இலை , 

முதற்பொருள் - வாழை , கரும்பு . ) 
மரங்கள் 

ஏந்தலால் : குருந்தொடு மருதமுந்தி ( 40 ) அலைகடல் : 
வினைத்தொகை ; திரியுந் திரைக் கடல் ( சு . 7 : 42. ) தலை ? ஏழனுருபு . 
கவி - வானாசேனை . நீத்தம் - வெள்ளம் . காவியங்களில் பின் நிகழ்ச்சிகளை 
முன்னே உவமையாகக் கூறுவது கவிமாபு . 

( பி - ம் .) தரித்து , பரித்து 3 கலையுடைக் கவி 3 4 நீத்தமம் ( க ) 


35. ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப வரம்பிகந் 

தூக்க 1 மேமிக வுட்டெளி வின்றியே 
தேக்கெ றிந்து வருதலிற் றீம்புனல் 
வாக்கு தேனுகர் மாக்களை மானுமே . 


ஈக்கள் வண்டொடு மொய்த்தல் வெள்ளத்துக்கும் கட்குடியருக்கும் 
பொது . வரம்பு இகந்து - எல்லை கடந்து ; தேக்கெறிந்து - தேக்கமரங்களை 
எறிந்து ; ஏப்பம் விட்டு . . வாக்கு தேன் - வார்க்கின்ற கள் . 
( பி - ம் .) 1 | மேமிகுந்துட்டெளி 

(40 ) 


1 


( 


36. பணைமு கக்கரி யானைபன் மாக்களோ 
டணிவ குத்தென வீர்த்திரைத் தார்த்தள்ளி 
மணியு டைக்கொடி வந்துமுந் தூன்றலால் 
புணரி மேற்பொரப் போவது போன்றதே . 


பணை - கொம்பு . மாக்கள் என்றது சேனையைக் குறிக்கும் போது 
குதிரைகளும் காலாட்களும் என்றும் , வெள்ளத்தைக் குறிக்கும் போது 
சிங்கம் , யாளி, புலி , காட்டுப் பசு , பன்றி முதலிய விலங்குகள் என்றும் 
பொருள் படும் . 

ஆர்த்து - ஆரவாரம் பண்ணி . அள்ளி - வாரி . மணிக்கொடி - அழகை 
யுடைய பூங்கொடிகள் , ஒலிக்கும் மணிகட்டிய துவசங்கள் ; செழுமணிக் 
கொடிகளென்னுங் கைகளை ( 568. ) ஊன்றல் - நாட்டுதல் ; அகலிரு 
விசும்பினூன்றும் ( புறநா. உஉ அ .) 


1. ஆற்றுப் படலம் 


25 


கொடியை முன்னே செல்ல விடுதலும் அதனை ஊன்றலும் போர் 
செய்வோர் மாபு . 

( பி - ம் . ) 1 தார்த்தலின் , தார்த்து வெண் " மணி நுரைக் கொடி 2 - தோன்ற 
வந்தூன் றலால் 

( கசு ) 
சரயுவின் பெருமை 


* 


37. இரவி தன்குலத் தெண்ணில்பல் வேந்தர்தம் 

புரவு நல்லொழுக் கின்படி பூண்டது 
சரயு வென்பது தாய்முலை யன்னதிவ் 
வுரவு நீர்நிலத் தோங்கு முயிர்க்கெலாம் . 


2 


ஆற்றின் ஒழுக்கத்துக்கும் மனுகுலத்தரசர் ஒழுக்கத்துக்கும் பொதுத் 
தன்மை தூய்மையும் இடையறாமையுமாம் . 

புரவு - காத்தல் . சரயு : மானஸ ஸாஸிலிருந்து வருவது ; 
மடுவிற் றோன்றி வருதலாற் சரயு ( 428 ) ; வைவஸ்வதமனு ஓரம்பினால் 
ஷரஸின் 

கரையை உடைத்து இந்நதியை வருவித்தாரென்பது 


மான்ச 


மானஸ் 


வரலாறு . 


சரயு தாய் முலை யன்னது : மன்னுயி ரேமுற மலர்ஞாலம் புரவீன்று , 
பன்னீராற் பாய்புனல் பரந்தூட்டி . வகல் யாறு ( கலி . நச : 1-3 ) ; 

புனிறுதீர் குழவிக் கிலிற்றுமுலை போலச் , சுரந்த காவிரி ( புறநா . 
சுஅ : 8-9 . ) சரயு வளர்ப்புத்தாய் : த . கசு : 62 . 

உரவுநீர் - உலாவும் கடல் ( பு . வெ . 231 , உரை ) ; மிகுதியான நீருமாம் ; 
கடல் ; அன்மொழித் தொகை . உரவு நீள் நிலம் ( பி - ம் ) ; உரவு - பாத்தல் . 


( பி - ம் .) 


1 < பரவு 


வரவுநீணிலத் 


( க 2 ) 


குறிஞ்சி 


வேறு 


38. கொடிச்சிய ரிடித்த சுண்ணங் குங்குமங் கோட்ட மேலம் 
நடுக்குறு சாந்தஞ் சிந்தூ ரத்தொடு நரந்த நாகம் 
கடுக்கைநாள் வேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் 
அடுக்கலி னடுத்த தீந்தே னகிலொடு நாறு மன்றே . 


கொடிச்சியர் - குறிஞ்சி நில மகளிர் . சுண்ணம் வாசனைப்பொடி . 
கோட்டம் - வாசனையுள்ள ஒருவகைப் பூடு ; கடலிடைக் கோட்டம் 


. 


41 


26 


பாலகாண்டம் 


தேய்த்துக் கழிவது கரும மன்றால் ( சு . 15 ; 145 ) ; இது கொட்டமென்றும் 
வழங்கும் . கொட்டமே கமழும் ( திருஞான . தே .) ; மலைநாட்டு வழக்கு ; 
வைத்திய நூல்கள் குட்டம் என்று கூறும் . நடுக்குறு சாந்தம் - பூசினால் 
நடுக்கமுறுவிக்கும் சந்தன மரம் . சிந்தூரம் - ஒரு மரம் . நரந்தம் - கஸ்தூரி . 
நாகம் - சுரபுன்னை . கடுக்கை - கொன்றை . 

நாள் வேங்கை - மணநாளை 
அறிவிக்கும் வேங்கை ; 934 இளவேங்கை நாளுரைப்ப ........ இருவியா 
மேன வினி , நாள் வேங்கை . (திணைமாலை நூற் . 18 , 20 , 31. ) பச்சிலை - 
தமாலம் என்னும் மாம் . கண்டில் வெண்ணெய் - ஓமாலிகைத் திரவியங்கள் 
முப்பத்திரண்டினுள் ஒன்று ; சீவக . 623 , ந . ; யானைக்கன்று பிறந்தவுடன் 
பால் அருந்துமுன் , கழித்த மலம் என்பர் ; கரிகூதம் என்பது இதன் வட 
மொழிப் பெயர்களில் ஒன்று . 
( பி - ம் .) கடுக்கை யார் 

( க ..) 
பாலை 
39. எயினர்வாழ் சீறூ ரப்பு 

மாரியி னிரியல் 1 போக்கி 
வயின்வயி னெயிற்றி மாதர் 

வயிறலைத் தோட 2 வோட்டி 
அயின்முகக் கணையும் வில்லும் 

வாரிக்கொண் டலைக்கு நீரால் 
செயிரறுங் கொற்ற மன்னர் 

சேனையை மானு மன்றே . 


1 


எயினர் - வேடர் ; பாலைநில மக்கள் . அப்புமாரி - நீரின் மிகுதி ; அம்புக் 
ளாகிய மழை ; சிலேடை . இரியல் போக்கி - ஒட்டி , அயில் முகக் கணை - 
கூரிய முனைகளையுடைய அம்புகள் . பகைவரை வென்று அவருடைய 
பொருள்களைக் கைப்பற்றிக் கொள்ளுதல் வழக்கம் . செயிர் அறும் 
கொற்றம் - குற்றமற்ற வெற்றி . 

அலைக்கும் நீரால் ; நீரால் - ஜலத்தினால் , தன்மையால் ; சிலேடை . இதில் 
முல்லையுங் குறிஞ்சியும் திரிந்த பாலை கூறப் படுகின்றது . 
( பி - ம் . ) 1 < போக 2 வோடி 

> 3 < செயம்வருங் 

முல்லை 
40. செறிநறுந் தயிரும் பாலும் 

வெண்ணெயுஞ் சேந்த நெய்யும் 


1. ஆற்றுப் படலம் 


27 


3 


உறியொடு வாரி யுண்டு 

குருந்தொடு மருத முத்தி 
மறிவிழி யாயர் மாதர் 

வனை துகில் கவரு நீராற் 
பொறிவரி யரவி னாடும் 

புனிதனும் போன்ற தன்றே . 
செறி நறுந்தயிர் - கட்டித் தயிர் ; பாறைபடு தயிர் ( சீவக . 426 ) ; 
பாறைபடு வெண்டயிர் ( கூர்ம . கண்ணனவ . 111. ) சேந்த - சிவந்த 

குருந்தொடு மருதம் உந்தி - குருந்த மரத்தையும் மருத மரத்தையும் 
தள்ளிக்கொண்டு . கொல்லையஞ் சாரற் குருந்தொசித்த மாயவன் (சிலப் . 
ஆய்ச்சியர் . ) ; நீனிற வண்ண னன்று நெடுந்துகில் கவர்ந்து தம்முன் , பானிற 
வண்ண னோக்கிற் பழியுடைத் தென்று 

தொழுனை யாற்றுட் , 
கோனிற வளையி னார்க்குக் குருந்தவ னொசித்தது ( சீவக . 209 ) ; மருதம் 
முரித்தது யசோதை உரலோடு கண்ணனைக் கயிற்றினால் பிணித்த அன்று . 
மறிவிழி - மான் போன்ற விழியையுடைய . புனிதன் - கண்ணன் . 
( பி - ம் . ) 1. சேர்ந்த , சேர்த்து " மறியுடை வளை துகில் ( கரு ) 

மருதம் 
41. கதவினை முட்டி மள்ளர் 

கையெடுத் தார்ப்ப 1 வோடி 
நுதலணி யோடை பொங்க 

நுகர்வரி வண்டு கிண்டத் 
ததைமணி சிந்த வுந்தித் 

தறியிறத் தடக்கை சாய்த்து 
மதமலை போலந் நீத்தம் 

மருதஞ்சென் றடைந்த தன்றே . 
கதவு - மதகுகளை அடுத்த கதவு ; கோட்டையின் கதவு ; கதவுகளை 
யானை முட்டல் : களிறும் கதவிறப் பாய்ந்த ( பு . வெ . 107. ) மள்ளர் 
உழவர் , போர்வீரர் . 

ஆர்ப்ப - ஆரவாரம் பண்ண . 

நுதல் அணி ஓடை - சொல்லப்பட்ட அழகிய ஓடைகள் ; யானையின் 
நெற்றிப்பட்டம் . ததைமணி - நெருக்கமாக உள்ள ஒளிவிடும் மணிகள் , 
ஒலிக்கும் மணிகள் ; யானைக்கு மணிகட்டுவது வழக்கம் . தறி - வெள்ளத்தைத் 


3 


28 


பாலகாண்டம் 


தடுக்க நட்ட குதிரை முதலிய மரங்கள் , யானைகட்டும் மரம் ; தடக்கை - 
குளக்கரை ; துதிக்கை . மதமலை - யானை . யானை ஆற்றுக்கு உவமை : 
மதில்கொல் யானையிற் கதழ்புநெறி வந்த , சிறையழி புதுப்புனல் ( ஐங் . 
எஅ ) ; வெலற்கருங் குஞ்சரம் வேட்டம் பட்டென நிலைப்படா 
நிறைந்தன ( சீவக . 41. ) 


. 


< வேல் : 


. 


. 


( யோச்சி 


மதமழை யானையென்ன 


( பி - ம் . ) 
மாதோ 


றடைந்த 

( கச ) 


திணை மயக்கம் 
42. முல்லையைக் குறிஞ்சி யாக்கி 

மருதத்தை முல்லை யாக்கிப் 
புல்லிய நெய்த றன்னைப் 

பொருவரு மருத மாக்கி 
எல்லையில் பொருள்க ளெல்லா 

மிடைதடு மாறு நீராற் 
செல்லுமக் கதியிற் செல்லும் 

வினையெனச் சென்ற தன்றே , 


புல்லிய நெய்தல் - மென்புலம் . பொருவரு - ஒப்பில்லாத . தடுமாறல் - 
ஒன்றிருக்க வேண்டிய இடத்தில் மற்றொன்றிருத்தல் ; தடுமாறுருபுகள் 
( இ . கொ . வேற்றுமை . 49.) செல்லுறு கதியிற் செல்லும் வினையெனச் 
சென்றது : ஒரு செனனத்திலே பண்ணின வினை வேறொரு செனனத்திலே 
வந்து செனனங்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிறதுபோல இருந்தது ( ஓர் 
உரை .) வினையாற் பல கதியிற் பிறத்தல் : உயருஞ் சார்விலா வுயிர்கள் 
செய்வினைப் , பெயரும் பல்கதிப் பிறக்கு மாறுபோல் , நல்வினை 
மாறிய பிறப்புத் தேடி வருவபோல் ( 100 , 425 ) ; நாவாய் 
அங்கொடிங் கிழித்தி யேற்று மமைதியி னமார்வையத் , திங்கொடங் கிழித்தி 
யேற்று மிருவினை யென்ன லான ( உ . 11 : 46. ) ( வினையானது தேவரை 
மனிசராக்கியும் அவரை இழிகுலமாக்கியும் , இழிகுலத்தை மிருகமாக்கியும் 
செய்வதுபோல ஒரு நிலத்துப் பொருளை மற்றொரு நிலத்துப் பொருளாக் 
கிற்று வெள்ளம் .) 


. 


. 


. 


( பி - ம் .) செல்லும் 


( கஎ 


1. ஆற்றுப் படலம் 


29 


பல கால்களாகப் பிரிதல் 
43. காத்தகான் மள்ளர் வெள்ளக் 

கலிப்பறை கறங்கக் கைபோய்ச் 
சேர்த்தநீர்த் துவலை பொன்னு 

முத்தமுந் திரையின் வீசி 
நீத்தம்வான் றலைய தாகி 

நிமிர்ந்தபார் கிழிய நீண்டு 
கோத்தகா லொன்றோ டொன்றின் 

குலமெனப் பிரிந்த தன்றே . 


3 


பறை . 


காத்த - அணைகள் போட்டுத் தண்ணீரைக் 

போட்டுத் தண்ணீரைக் காத்துக்கொண்டிருந்த 
கார்த்த ( பி - ம் ) - கறுத்த , கருங்கான் மள்ளர் 

கருங்கான் மள்ளர் (திருவிளை . நாட்டு . 25. ) 
கலிப்பறை - ஒலியையுடைய 

கறங்க - ஒலிக்க . வெள்ளத்தை 
அடக்கப் பறை அறைதல் ! வையைத் திரைச்சிறை யுடைத்தன்று கரைச்சிறை 
யறைகெனும் , உரைச்சிறைப் பறையெழ ( பரி . சு : 22-4 ) ; மன்ற றிகழ் 
தென் கரைகடந்து மதுரை நகர்புகக்கண்டு , துன்று மிரவிற் பறையறையுஞ் 
சும்மை கேட்டு ( திருவால . ங O : 5 ) ; வெறித் தடக்கை மதயானை மந்திரிகள் 
வேறு வேறு பல குடிகளும் . அறுத்துவிட்டு நகரெங்கணும் பறையறைந் 
தழைத்து ( திருவிளை . மண்சுமந்த . 3. ) கரைகாப்பவர் ஆர்த்தல் : கவ்வையுங் 
கடும்புன லொலியுங் காப்பவர் , செவ்வனூ றாயிரஞ் சிலைக்கும் பம்பையும் 
( சீவக . 42. ) கைபோய் - விரைந்து சென்று ; ஒழுங்காகச் சென்று . துவலை - 
துளி ; தூதனிட்ட மலையின் றுவலையால் ( கூ . 7 : 37. ) கோத்தகால் . 
பிரிந்த : ஆதியிலே ஒரு நதியாய்ப் பின்பு வேறு வேறானது எப்படி யிருந்த 
தென்றால் , ஆதிகாலத்திலே பிரம்மாவினிடத்திலே பிறந்த பிரம வங்கிசமானது 
பின்பு அனந்தம் குலங்களாகப் பிரிந்தது போலும் இருந்தது ( ஓர் உரை .) 
( குலம் ஒன்றில் அனேகம் பெயர் உற்பவித்தாற் போல ஆற்றிற் கால்கள் 
பல பிரிந்தன .) 

பிரிந்த தன்றே என்பதற்கு நீத்தம் தோன்றா வெழுவாய் ; பிரிந்த 
வன்றே என்ற பாடத்துக்குக் கோத்த கால் எழுவாய் ; கால் - கால்கள் . 


. 


. 


( பி - ம் . ) 1. கார்த்த கான் 

2 < திவலை 

3 - முத்தொடு 
5 < லொன்சொ டொன்றின் பிரிந்த வன்றே 


றயைவாகி 


44. கல்லிடைப் பிறந்து போந்து 

கடலிடைக் கலந்த நீத்தம் 


30 


பாலகாண்டம் 


எல்லையின் மறைக ளாலு 

மியம்பரும் பொருளீ தென்னத் 
தொல்லையி னொன்றே யாகித் 

துறைதொறும் பிரிந்த சூழ்ச்சிப் 
பல்பெருஞ் சமயஞ் சொல்லும் 

பொருளும் போற் பரந்த வன்றே , 


. 


கல் - இமயமலை . கல்லிடை 

நீத்தம் : மலைத்தலைய கடற் 
காவிரி ( பட்டினப் . 1. ) பொருள் - பாப்பிரமம் ; 3. துறை தொறும் - 
இடங்கள் தோறும் ; அந்த அந்தச் சமயங்கள்தோறும் . சூழ்ச்சி - சூழ்ச்சியால் . 
தடக்கை பிடித்தான் - தடக்கையால் பிடித்தான் ( 1338 ) என்பது போல . 

ஒப்பு : ஒன்றாகி மூலத்துருவம் பலவாகி யுணர்வு முயிரும் பிறிதாகி 
க , 2:30 . 


1 


(9 - ம் . ) 


மறைக ணாலும் 


பரந்த 


3. பரந்த தன்றே " 


(ககூ) 


1 


புனல் எங்கும் பரத்தல் 
45. தாதுகு சோலை தோறுஞ் 

சண்பகக் காடு தோறும் 
போதவிழ் பொய்கை தோறும் 

புதுமணத் தடங்க டோறும் 
மாதவி வேலிப் 

பூக 
வனந்தொறும் வயல்க டோறும் 
ஓதிய வுடம்பு தோறு 

முயிரென வுலாய தன்றே . 


2 


சந்தனக்காடு ( பி - ம் ) : சந்தக்காவெலாம் ( 47. ) போ தவிழ் பொய்கை - 
அரும்புகள் முறுக்கு அவிழ்கின்ற பொய்கை ; பொய்கை - மானிடராக்காத 
நீர்நிலை ( சீவக . 337 , ந . ) புதுமணத் தடங்கள் - புதுமணத்தைக் கொண்ட 
தடாகங்கள் . 

மாதவி - குருக்கத்தி . பூகவனம் - கமுகந் தோட்டம் . 
ஓதியவுடம்பு - நாற்கதி முதலியவாக நூல்களால் ஓதப்பட்ட உடம்பினை . 
உடம்புதோறுமுள்ள உயிர் : மகத் பரிமாணம் , மத்திம பரிமாணம் , அணு 
பரிமாணம் என்ற மூன்றில் இது மத்திம பரிமாணம் ; மத்திம பரிமாண 
மாவது புலப்பட்டும் புலப்படாமலும் இருத்தல் ; வ்யக்தா வ்யக்தம் எனப் 


2. நாட்டுப் படலம் 


31 


படும் . ஜீவன் ஒன்றே பல உடல்களை எடுத்துக்கொள்ளுகிறது என்ற 
கொள்கையை ஒட்டிக் கம்பர் இதனைக் கூறினார் . * வானின்றிழிந்து 
வரம்பிகந்த மாபூ தத்தின் வைப்பெங்கும் , ஊனு முயிரு முணர்வும்போ 
லுள்ளும் புறத்து முளனென்ப ( உ . 1 : 1. ) ஓதிய . . , வுயிரென - 
‘ எந்தச் செனனமெடுப்பினும் அந்த அந்த உடம்புகளிலே போய் நுழையப் 
பட்ட ஆத்மாவைப் போல ( ஓர் உரை .) 
( பி - ம் . ) 1. சந்தனக் காடு , சண்பகக் காவு புதுமணத் தடங்கள் 

ங்கள் ( 20) 


. 


ஆற்றுப்படலம் மற்றும் 


2. நாட்டுப் படலம் 


நாட்டுப் படலம் - கோசல நாட்டின் இயல்பைக் கூறும் பகுதி . 
கோசல நாட்டாரின் செல்வமிகுதி , கல்வி , கேள்வி யறிவு , ஆடல் 
பாடல் முதலிய கலைகள் , காதல் , வீரம் , வாணிகம் , அறம் , ஒழுக் 
கம் , பலவகை வேள்வி , திருவிழா முதலியன இப்பகுதியில் அழகு 
தோன்ற வருணிக்கப் பெற்றுள்ளன . 


46. வரங்கரும் பாத நான்கும் வகுத்தவான் மீகி யென்பான் 

தீங்கவி செவிக ளாரத் தேவரும் பருகச் செய்தான் 
ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை யன்பெனு நறவை மாந்தி 
மூங்கையான் பேச லுற்றா னென்னயான் மொழிய லுற்றேன் . 

வாங்கரும் - வாங்குதற்கு அரிய ; அவர் பாடிய சுலோகத்தில் ஓர் 
அடியை எடுத்துவிட்டுப் புதிதாக ஒன்றைப் புகுத்தமுடியாது என்பது கருத்து . 
பாதம் நான்கு - நான்கு அடிகள் . நான்கு பாதங்களாலான சுலோகம் வான் 
மீகிக்கு முன்பில்லை ; இவரே முதலில் செய்தவர் ; ஆதலின் இவர் ஆதிகவி . 
வான்மீகியின் தீங்கவி : வசையறு மதுவான் மீகி ( எ . 15 : 142 . ) தேவரும் 
பருகச் செய்தான் : வான்மீகிராமாயணத்தின் பலச்ருதியில் , தேவரும் 
கேட்டு மகிழ்ந்தனர் என்பர் . நறவம் - தேன் . மூங்கையான் 
பேசலுற்றான் ; தற்றலப் . அவை . 
( பி- ம் .) < பகரச் 

நறவ மாந்தி ) 3 < மொழிய - 

( 5 ) 


32 


பாலகாண்டம் 


47. வரம்பெலா முத்தந் தத்து மடையெலாம் பணில மாநீர்க் 

குரம்பெலாஞ் செம்பொன் மேதிக் குழியெலாங் கழநீர்க் கொள்ளை 
பரம்பெலாம் பவளஞ் சாலிப் பரப்பெலா மன்னம் பாங்கர்க் 
1 கரும்பெலாஞ் செந்தேன் சந்தக் காவெலாங் களிவண் டீட்டம் . 

பணிலமென்றது முத்திற்குக் காரணம் கூறியது ; வரம்பில் முத்தை 
யீன்ற பணிலம் மடையிலுள்ள தென்றபடி . குரம்பு - அணை . மேதி - எருமை . 
மேதிக் குழியெலாம் கழுநீர் : குழியெலாங் கழுநீ - ராகி ( 980 ) ; 
கழுநீர் மேய்ந்த கயவா யெருமை (சிறுபான் . 42. ) பாம்பு - பாம்பு 
அடிக்கும் பலகை ; 52. சாலி - நெல் . சாலிப் பரப்பில் அன்னம் : 51 . 

கரும்பெலாம் செந்தேன் : கரும்பி னணிமடற் றொடுத்த , நிறையுறு 
தீந்தேன் ( பெருங் . க . 48 : 146-7 ) ; தீங்கரும் பெருத்திற் றூங்கி 
யீயின்றி யிருந்த தீந்தேன் (சீவக . 712. )) 
( பி - ம் . ) 1 < கரம்பெலாம ) 

( 2 ) 
48. ஆறுபா யரவ மள்ள ராலைபா யமலை யாலைச் 

சாறுபா யோசை வேலைச் சங்கின் வாய் பொங்கு மோதை 
ஏறுபாய் தமர நீரி லெருமைபாய் துழனி யின்ன 
மாறுமா றாகித் தம்மின் - மயங்குமா மருத வேலி . 

அரவம் , அமலை , ஓசை , ஓதை , தமரம் , துழனி : ஒரு , பொருட் 
பன்மொழி . மள்ளர் - உழவர் . வேலை - கடற்கரை . 


3 


(பி- ம் . ) 1 < ராலைவா யமலை 9 * சங்குவாய் மாறு மாறாடிப் பாடை 
மாமுகிப் பாடை 

4 4 வயங்குமா 


மாறு 


1 


. 


( ங ) 


49. தண்டலை மயில்க ளாடத் தாமரை 1 விளக்கந் தாங்கக் 

கொண்டல்கண் முழவி னேங்கக் 2 குவளைகண் விழித்து நோக்கத் 
தெண்டிரை யெழினி காட்டத் தேம்பிழி 3 மகர யாழின் 
வண்டுக ளினிது பாட மருதம்வீற் றிருக்கு மாதோ , 


தண்டலை - சோலையில் . 

தாமரை 

விளக்கம் : - செந்தா மரைபூத் 
தெனத்தீய மெடுத்த தன்றே , ( 972 ) ; < விளக்கி னன்ன சுடர்விடு தாமரை 
( நற் . ஙக : 1. ) 
கொண்டலுக்கு முழவு : மலைபடு . 1-3 ; அகநா . 

அகநா . கஉஅ : 1-2 ; 
நற் . கஙக : 3-6 ; தறுந் . நஉங . புலனைந்தும் (திருஞா. தே . ) குவளை 
கண்விழித்து நோக்கல் : முழுநீர் விழிபோல் , மைத்தலர் நீல மலர்வயல் 


2. நாட்டுப் படலம் 


33 


( தஞ்சை . 425. ) எழினி - சித்திரம் எழுதிய திரைச் சீலை . கந்த . திருவ 
வதாரப் . 111. மகரயாழ் - பத்தொன்பது நரம்பு கட்டின வீணை ; சீவக . 
608. ந . ( மகர மீன் முகம் போலும் யாழ் ) ; 149 , 154 , 167. தேம்பிழி 
மகரயாழ் : யாழின்இசைக்கு ஆகுபெயர் ; குழலினிதி யாழினிதென்ப 
( குறள் , 66. ) வண்டுக்கு மகரயாழ் : மணி . ச : 4 .. 

( பி - ம் . ) 1 - விளக்க மேந்தக் ) 2 < குவளை கள் விழித்து 7 8 • மதுர யாழின் ( ச ) 
50. தாமரைப் படுவ வண்டுந் தகைவரு திருவுந் தண்டார்க் 

காமுகர்ப் படுவ மாதர் கண்களுங் காம னம்பும் 
மாமுகிற் படுவ வாரிப் பவளமும் வயங்கு முத்தும் 
நாமுதற் படுவ மெய்யு நாம நூற் பொருளு மன்னோ. 


. 


தகைவரு - அழகு வளர்கின்ற காமுகரிடத்தே படுவன . மாமுகிற் 

முத்தும் ; மேகங்கள் கடலிலுள்ள பவளங்களையும் முத்துக்களையும் 

ருடனே குடித்துவிட்டுப் பொழியும் என்றபடி , நாமுதல் - நாவி 
னிடத்தே . நாமம் - புகழ் . படுவ - உண்டாவன . 


51. நீரிடை யுறங்குஞ் சங்க நிழலிடை யுறங்கு மேதி 

தாரிடை யுறங்கும் வண்டு தாமரை யுறங்குஞ் செய்யாள் 
தூரிடை யுறங்கு மாமை துறையிடை யுறங்கு மிப்பி 
போரிடை யுறங்கு மன்னம் பொழிலிடை 1 யுறங்குந் தோகை . 

நிழலிடை யுறங்கு மேதி : சிறுபான் . 42-6 ; அகநா . கக : 15-7. தார் - 
பூ ; மாலையுமாம் . தூர் ஆழமான பள்ளங்களிலே இருக்கிற சேற்றோடே 
கூடிய மரத்தினது வேர்ச் சந்துக்கள் ( ஓர் உரை . ) இப்பி - சிப்பி . போர் - 
நெற்போர் . 
( பி . ம் .) யுறங்கு மேகம் 

( சு ) 
52. படையுழ வெழுந்த பொன்னும் பணிலங்க ளுயிர்த்த முத்தும் 

இடறிய பரம்பிற் காந்து மினமணித் தொகையு 1 நெல்லின் 
மிடைபசுங் கதிரு மீன்ற மென்கழைக் கரும்பும் வண்டும் 
கடைசியர் முகமும் போதுங் கண்மலர்ந் தொளிரு மாதோ . 

படை - கலப்பை ; கொழு . படைச் சாவில் எழுந்த . பணிலங்கள் 
சங்குகள் . ஈன்ற கணுக்கள் தோறும் முத்துக்களை யீன்ற 
பள்ளத்திகள் . கண்மலர்ந்தொளிரும் : கடைநிலைத்தீவகம் . பொன்னும் 


கடைசியர் . 


5 


34 


பாலகாண்டம் 


முத்தும் , தொகையும் , கதிரும் கண் மலர்ந்து ; கண் - இடம் . கரும்பு கண் 
மலர்ந்து ; கண் கணு . வண்டு கண்ணைப்போல மலர்ந்து . முகம் கண்கள் 
மலரப்பெற்று . போது 

போது கள் மலர்ந்து . 
( பி - ம் . ) 1 < நெல்லும் , மிடைபசுங் கதிர்க ளீன்ற மென்றழைக் கரும்பும் ( எ ) 


53. தெள்விளிச் சீறியாழ்ப் பாணர் தேம்பிழி நறவ மாந்தி 

வள்விசி கருவி பம்ப வயின்வயின் வழங்கு பாடல் 
வெள்ளிவெண் மாடத் தும்பர் வெயில்விரி பசும்பொற் பள்ளி 
எள்ளருங் கருங்கட் டோகை யின்றுயி லெழுப்பு மன்றே . 


தெள்விளி - தெளிந்த இசை ; ` தீந்தொடை மகர வீணைத் தெள்விளி 
( சீவக . 608. ) ( தெளிந்த மிடற்றோசை ) சீறியாழ்ப்பாணர் - சிறுபாணர் ; 
இன்குரற் சீறியா ழிடவயிற் றழீஇ (சிறுபான் . 35. ) இவர் பெரும்பாண 
ரினும் வேறாயவர் . தேம்பிழி நறவம் - தேனாற் சமைத்த கள் ; குறிஞ்சி . 155 ; 
அகநா . எஅ : 7 ; பெருங் . உ . 2 : 177. வள்விசி கருவி - வாராற் கட்டிய 
முழவம் ; 154. 

பம்ப - ஒலிக்க . பாடல் - வைகறைப் பாடல் . 
மயிலைத் துயிலெழுப்பும் . 


பாடல் 


( பி - ம் . ) 1 ( தெள்ளிய சிறியாழ்ப் 


( 
அ 
) 


54. ஆலைவாய்க் கரும்பின் றேனு மரிதலைப் பாளைத் தேனும் 

சோலைவாய்க் கனியின் றேனுந் தொடையிழி யிராலின் றேனும் 
மாலைவா யுகுத்த தேனும் வரம்பிகந் தோடி வங்க 
வேலைவாய் மடுப்ப நுங்கி மீனெலாங் களிக்கு மாதோ. 


கரும்பின் தேன் - கருப்பஞ் சாறு . அரிதலை - அரிந்த தலையை யுடைய . 
பாளை - தெங்கு முதலியவற்றின் பாளை . பாளைத் தேன் : பரி . எ : 34-5 , 
பரிமேல் ; பாளை தந்த மது : 69. வாளையும் .. 

பாளையங் தேறல் 
பழனங்களே ( இறை . 23. மேற் .) கமுகி னெற்றிப் 

கமுகி னெற்றிப் பூ மாண்ட 
தீந் தேன் ( சீவக . 31 ) ; தே . 4303. இறால் - தேனடை . தொடையிழி 
என்றதனாற் கொம்புத்தேன் என்றவாறு . வாம்பு இகந்து என்றது அளவில் 
லாமல் கழனி , குளம் , ஏரி முதலானவையெல்லாம் அழித்துக்கொண்டு 

வங்கம் - கப்பல் . துங்கி - விழுங்கி ; நுங்குவ ருலகையோர் 
நொடியில் ( 211. ) 


என்றபடி . 


( 9 - ம் .) < சோலைவாய் மலரின் - 3 தொடையளி விறாவின் 1 3 வுண்டு 


( க ) 


2. நாட்டுப் படலம் 


35 


55. பண்கள் வாய் மிழற்று மின்சொற் கடைசியர் பரந்து நீண்ட 

கண்கைகான் முகம்வா யொக்குங் களையலாற் களையி லாமை 
உண்கள் வார் கடைவாய் மள்ளர் களைகலா துலாவி நிற்பார் 
பெண்கள்பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றால் . 

கண்ணுக்குக் குவளை ; கை கால் முகங்களுக்குத் தாமரை ; வாய்க்குச் 
செவ்வாம்பல் . ஆடவர் களை பறித்தல் : 547 ; சீவக . 51. பெண்கள் பால் 

பெற்றால் - அற்ப அறிவுடையவரும் பெண்கள் மேலே 
வைத்தால் பிழைக்கமாட்டார்கள் ( ஓர் உரை . ) 


ஆசை 


உ 


( பி - ம் . ) 


1 


களைகிலா துலாவி 


மறப்பரோ 


( க) 


3 


56. புதுப்புனல் குடையு மாதர் பூவொடு நாவி பூத்த 

கதுப்புறு வெறியே நாறுங் கருங்கடற் றரங்க மென்றால் 
மதுப்பொதி மழலைச் செவ்வாய் வாட்கடைக் கண்ணின் மைந்தர் 
விதுப்புற நோக்கு மன்னார் மிகுதியை விளம்ப லாமோ . 

நாவி - கஸ்தூரி , கதுப்பு - கூந்தல் . வெறி - மணம் . விதுப்பு - விரைந்த 
விருப்பம் ; நெஞ்சே , ஈரம் பட்ட செவ்விப் பைம்புனத் , தோரே ருழவன் 
போலப் , பெருவிதுப் புற்றன்றால் (குறுந் . கஙக ) ; வதுவை மண்ணிய 
மகளிர் விதுப்புற்று ( அகநா . கஙசு : 8 ) ; புணர்ச்சி விதும்பல் ( துறள் , 
அதி . 129 ) . 

ஒப்பு : குரும்பைவெம் முலையா ராடக் கூந்தலி னறவந் தோய்ந்த , 
இரும்புன லாறு பாய வெறிதிரை சுருட்டுந் தெண்ணீர்க் , கருங்கடல் புலவு 
நீங்கி நறுமணங் கமழு மென்றால் , முருந்துறழ் மூா லார்தம் மிகுதியை 
மொழிய லாமோ ( நைடத . நாட்டுப் . 11. ) 

( பி - ம் .) * போதொடு நாவி மதுப்பொழி , மதுப்பொலி > 3 4விதிர்ப்புற 
நோக்கு மின்னார் " 

(கக) 
57. வெண்டளக் கலவைச் சேறுங் குங்கும விரைமென் சாந்தும் 

குண்டலக் கோல மைந்தர் குடைந்தநீர்க் கொள்ளைச் சாற்றில் 
தண்டலைப் பரப்புஞ் சாலி வேலியுந் தழீஇய வைப்பும் 
3. வண்டலிட் டோட மண்ணு மதுகர மொய்க்கு மாதோ . 


1 


வெண்டளம் - பச்சைக் கருப்பூரம் . வெண்டளக் கலவைச் சேறு : 
ச . 1:16 ; குங்குமத்தளம் ( தக்க . 42 , உரை . ) நீர்ச்சாற்றில் - புதுப்புனல் 
விழவில் . கொள்ளைச்சாற்றில் , சேறும் சாந்தும் பரப்பிலும் , வேலியிலும் , 


36 


பாலகாண்டம் 


வைப்பிலும் வண்டலிட்டோட மதுகரம் மொய்க்கும் . கொள்ளைச் சாறும் 
என்ற பாடங் கொள்ளின் ‘ வண்டலிட்டோடும் என முடிக்க . 

ஒப்பு : 1-2 : 1130 . 
( பி - ம் . ) < கோதை மாதர் 1 சாறும் , சேற்றில் 

1 வண்டவிட் 
டோடும் 

( கட் ) 


58. சேலுண்ட வொண்க ணாரிற் றிரிகின்ற செங்கா லன்னம் 

மாலுண்ட நளினப் பள்ளி வளர்த்திய மழலைப் பிள்ளை 
காலுண்ட சேற்று மேதி கன்றுள்ளிக் கனைப்பச் சோர்ந்த 
பாலுண்டு துயிலப் பச்சைத் தேரைதா லாட்டும் பண்ணை , 


. 


சேல் உண்ட - சேல் என்னும் மீனை ஒத்த . ஒண்கணாரில் ; இல் : ஐந்த 
னுருபு . சேலுண்ட லன்னம் பள்ளத்திகளுடைய நடையைக் கற்றுக் 
கொள்ள வேண்டிக் குஞ்சுகளை மறந்துவிட்டு அவர்கள் வீட்டிலே போய் 
அவர்கள் 

பின்னே திரிந்துகொண்டிருக்கிற அன்னங்கள் ( ஓர் உரை . ) 
( மாலுண்ட நளினம் - பெருமையையுடைய நளினம் . காலுண்ட சேற்று 
மேதி - சேறு படிந்த கால்களையுடைய எருமைகள் ) . கன்றுள்ளப் பால் சொரி 
தல் : 70 ; மோட்டெருமை வாவிபுக முட்டவரால் கன்றென்று , வீட்டளவும் 
பால் சொரியும் ( கம்பர் தனிப் . ) கனைத்திளங் கற்றெருமை கன்றுக் கிரங்கி , 
நினைத்து முலைவழியே நின்று பால் சோர ( திவ் . திருப்பாவை , 49 ) ; உணவு 
கொடுக்கவும் தாலாட்டவும் அன்னங்களுக்குப் பொழுதில்லை . பண்ணை 
வயலில் . 
முடிபு : அன்னம் 

வளர்த்திய பிள்ளை உண்டு துயிலும்படி தேரை 
தாலாட்டும் . 


( பி - ம் . ) 1 வண்கணாரிற் ) : தேரை தாராட்டும் , தேரை பாராட்டும் ( க ) 
59. குயிலினம் வதுவை செய்யக் கொம்பிடைக் குனிக்கு மஞ்ஞை 

அயில்விழி மகளி ரோடு மரங்கினுக் கழகு செய்யப் 
பயில்சிறை யரச வன்னம் பன்மலர்ப் பள்ளி நின்றும் 
துயிலெழத் தும்பி காலைச் செவ்வழி முரல்வ சோலை . 

குயிலினம் - சேவலும் பெடையுமாகிய குயில்கள் . குனிக்கும் - ஆடுகின்ற . 
பயிலல் - நெருக்கம் . எழ - எழும்படி . தும்பி - வண்டுகள் . செவ்வழி : மரலைப் 
பொழுதிற்குரிய பண் . செவ்வழி : புறநா . கசக : 1-3 . காலையிற் செவ்வழி 
பாடியது தேனுண்ட மயக்கத்தால் . 

( பி - ம் . ) . மகளிராடு : 


2. நாட்டுப் படலம் 


37 


1 


குயிலின த்துக்குப் பின் கீழ்வரும் பாடல் ஒரு பிரதியிற் காணப் 
படுகிறது : 

காளையர் சேறு தன்னைக் கலந்துடன் மிதித்து நட்ட 
தாள்களுங் கழுநீர் நாறுந் தடக்கையு மதுவே நாறும் 
ஆளையுஞ் சீறிப் பீறி யணிமலர்க் கமுகிற் பாய்ந்த 
வாளையும் பாளை நாறும் வயல்களு மதுவே நாறும் . ( கச ) 


+ 


. 


60. பொருந்திய மகளி ரோடு வதுவையிற் பொருந்து வாரும் 

பருந்தொடு நிழல்சென் " றன்ன வியலிசைப் பயன்றுய்ப் பாரும் 
மருந்தினு மினிய கேள்வி செவியுற மாந்து வாரும் 
விருந்தினர் முகங்கண் டன்ன விழாவணி விரும்பு வாரும் . 

பொருந்திய மகளிர் - பிறப்பு முதலிய பத்துவகையாலும் ஒத்த மகளிர் . 
இயல் - பாஷைப் பாட்டு . பருந்தொடு 

இயலிசை : பருந்து 
நிழலும் போற் பாட்டு மெழாலும் (சீவக . 730 ) ; பருந்தும் நிழலுமெனப் 
பாவும் உரையும் ( சிலப் . அடியார் . உரைப்பா ) ; பாற்றி யக்கமு நீழலு 
மாமெனப் பாட ( கந்த . திருக்கல் . 1 ) பருந்து பறக்குமிடத்து முறையே 
உயர்ந்து அந்நிலத்தின்கண் நின்று ஆய்ந்து பின்னும் அம்முறையே மேன்மே 
லுயர்கின்றாற்போலப் பாடவேண்டுதலின் ( சீவக . 730. ந . ) வீணையினது 
தந்தியைப்போல் கண்டத் தொனியுங்கூட்டிப் பாடுகிறபேரும் ( ஓர் உரை . ) 

மருந்தினும் இனிய கேள்வி : செவியுணவிற் கேள்வி யுடையா 
ரவியுணவின் , ஆன்றாரோ டொப்பர் நிலத்து ( குறள் . 413. ) விருந்தினர் 
முகங் கண்டன்ன விழா : அசாஅத்தா னுற்ற வருத்த முசா அத்தன் , 
கேளிரைக் காணக் கெடும் ( நாலடி . 201. ) 
( பி --ம் .) 1 < றென்ன ) 

( கரு ) 
61. கறுப்புறு மனமுங் கண்ணிற் சிவப்புறு சூட்டுங் காட்டி 

உறுப்புறு படையிற் றாக்கி யுறுபகை யின்றிச் சீறி 
வெறுப்பில களிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை 
மறுப்பட வாவி பேணா வாரணம் பொருத்து வாரும் . 

கறுப்பு - வெகுளி. கண்ணின் - கண்ணைக்காட்டிலும் . சூட்டு - உச்சிக் 
கொண்டை . உறுப்புறுப்படை - கால்கள் மூக்கு என்னும் உறுப்புக்களாலியன்ற 
படை ; காலாயுதம் என்பது கோழிக்கு ஒரு பெயர் . பகையின்றிச் சீறி : 

: 
கறுவொடு மொன்றோ டொன்று காரண மின்றிச் சீறி ( நைடத . நாட்டுப் . 
S , ) வெம்போர் மதுகைய - வெம்போரில் வலிமையை யுடையனவாகிய . 


1 


38 


புாலகாண்டம் 


. 


மறுப்பட - குற்றம்பட . [ ஆக்கை மறுப்பட ( பி . ம் . ) - உடம்பு கிழிபட , ) 
வராணம் - கோழிகள் . கோழி வென்றி : சீவக . 73 , 120 ; பு . வெ . 348 . 

( பி - ம் . ) 1 ( உறுப்புடைபடை மதுகையர் வீரவாக்கை (கசு ) 
62. எருமைகா கீன்ற செங்க ணேற்றையோ டேற்றை சீற்றத் 

துருமிவை யென்னத் தாக்கி யூழுற நெருக்கி யொன்றாய் 
விரியிரு ளிரண்டு கூறாய் வெகுண்டன வனைய நோக்கி 
அரியினங் குஞ்சி யார்ப்ப வஞ்சுற வார்க்கின் றாரும் . 

எருமை நாகு - பெண் எருமை ( பெரும்பாண் . 165. ) ஏற்றை - கடா . 
துருவை மென்பிணை யீன்ற .. யேற்றை ( 75. ) உரும் - இடி . ஊழ் 
உற - முறைப்படியே . எருமைக் கடாக்களுக்கு இருள் . ஒன்றாய்விரிந்த 
இருள் . வெகுண்டன அனைய - கோபங் கொண்டனவாகிய அத்தகைய 
கடாக்களை . அரி இனம் - வண்டின் சாதிகள் . குஞ்சியார்ப்ப - குடுமிகளி 
னின்றும் எழுந்து ஆரவாரிக்க . அஞ்சுற - கேட்போர் அச்சமடையும்படி . 
மஞ்சுற என்ற பாடத்துக்கு மேகமண்டலத்தைப் பொருந்த என்பது 
பொருள் . மேகத்தை ஒப்ப எனினும் ஆம் . ஆர்ப்பவர் வீரர் என்றபடி . 
( பி . ம் .) ‘ னேற்றினோ ரேற்றை , னேற்றினோ டேறு சீற்றத் 

31 வதனை 

( கஎ ) 
63. முள்ளரை முளரி வெள்ளி முளையிற முத்தும் பொன்னும் 

தள்ளுற மணிகள் 1 சிந்திச் சலஞ்சலம் புலம்பச் சாலில் 
துள்ளிமீன் றுடிப்ப வாமை - தலைபுடை சுரிப்பத் தூம்பின் 
உள்வரா லொளிப்ப மள்ள ருழுபக டுரப்பு வாரும் . 

வெள்ளி - வெள்ளை ; 493. இற - ஒடிய . முளரி வெள்ளி முளையிற - 
தாமரைக் கிழங்கின் வெள்ளிய வேர்கள் அறுந்துபோக ( ஓர் உரை .) 
தள்ளுற - சிந்த ; எள்ளு மேனலும் . தள்ளு நீர்மையில் ( 99 ) 
மணிகள் முத்துக்களை . புலம்ப தனிமையடைய . சுரிப்ப 
கொள்ள ; ஒருமையு ளாமைபோ லைந்தடக்க லாற்றின் ( குறள் . 126. ) 
தூம்பு - மதகு . உரப்புதல் - அதட்டி ஓட்டுதல் . 

( 9 - ம் . ) 1 - சிந்தச் தலையுறை 


$ 1 மஞ்சுற 


. 


. 


. 


அடக்கிக் 


61-3 . பொருத்துவாரும் , ஆர்க்கின்றாரும் , உரப்புவாரும் ஆயினாரென 
ஒருசொல் வருவித்து முடிக்க . 

( கஅ ) 


2. நாட்டுப் படலம் 


39 


. 


2 < சோற்றை 


T 


5 


1 


64. முந்துமுக் கனியி னானா முதிரையின் முழுத்த நெய்யில் 

செந்தயிர்க் கண்டங் கண்ட யிடையிடை செறிந்த சோற்றில் 
தந்தமி லிருந்து தாமும் விருந்தொடுந் தமரி னோடும் 
அந்தணர் முதலோ ருண்டி யயில்வுறு " மமலை யெங்கும் . 

நானா - பலவகையான ; 176. ( முதிரை - அவரை , துவரை , கடலை , 
சிறுபயறு .) ( தயிர்க்கண்டம் - கட்டித்தயிர் : கண்டம் - கண்ட சருக்கரை. ) 
செறிந்த சோறு - சன்னச்சம்பாவரிசிச் சோறு ( ஓர் உரை . ) விருந்து - 
புதியராக வந்தவர் . அந்தணர் முதலோர் - பிராமணர் முதலிய நான்கு 
வருணத்தாரும் பிறரும் . ( தமதுண்டென்ன ( பி . ம் . ) - தம்முடைய பாகத்தைப் 
புசித்த இன்பம் போல . ) அந்தண ரமுதருத்தி - பிராமணர்களைப் போசனம் 
பண்ணுவித்து ( ஓர் உரை ) ; வேதியர்க் கருத்திப் பின்னர் விருந்தொடு 
நுகர்வர் ( தைடத . நாட்டுப் . 14. ) அயில்வுறும் அமலை - உண்ணும் ஆரவாரம் . 
ஊணொலி யாவம் ( புறநா . கஎந : 4. ) தம்தம் இல் இருந்து விருந்து 
ஓம்புதல் : தம்மி லிருந்து தமதுபாத் துண்டற்றால் ( குறள் . 1107. ) 
( பி - ம் . ) ‘ முகிழ்த்த 

விருந்தொடு தமதுண்டென்ன 
அந்தண ரமுத வுண்டி , அந்தண ரமுத ருத்தி மமலைத் தெங்கும் 

( கக ) 
65. முறையறிக் தவாவை நீக்கி முனிவுழி முனிந்து வெக்கும் 

இறையறிந் துயிர்க்கு நல்கு மிசைகெழு வேந்தன் காக்கப் 
பொறைதவிர்ந் துயிர்க்குந் தெய்வப் பூதல மதனிற் பொன்னின் 
நிறைபரஞ் சொரிந்து வங்க நெடுமுது காற்று நெய்தல் . 

முறை - மனுமுறையை . முனிவழி முனிந்து - தண்டிக்க வேண்டிய 
விடத்துத் தண்டித்து ; முனிவு - கோபம் . வெஃகும் இறை - விரும்பிக் 
கொள்ளத்தக்க வரிப்பொருளை ; இறை அறிந்து உயிர்க்கு நல்கும் - ஓர் 
ஆன்மாவுக்குப் பிராண ஆனி வருமிடத்து விரைந்து போய் அந்த வுபத்திர 
வத்தை நீக்கி ரட்சிக்கும் ( ஓர் உரை ) ; இப்பொருளின்படி இறை என்ப 
தற்கு இறந்து படுதல் என்பது பொருளாம் ; பிரிந்திறை சூழாதி யைய 
(கலி , கஅ : 2 ந . ) வேந்தன் - தசரதன் . இசைகெழுவேந்தன் ; 30 . 
பாம் - பாரமென்பதன் விகாரம் . ( வேந்தன் நீதிமுறையினாற் காக்கப் பாரம் 
நீங்கிய பூமி . ) உயிர்க்கும் - பெருமூச்சுவிடும் . சொரிந்து - கரையினிடத்தே 
இறக்கி . வங்கம் நெய்தல் நெடுமுதுகாற்றும் - கப்பல்கள் தம் நெடிய 
முதுகைக் கடற்கரையில் ஆற்றிக்கொள்ளும் . பொறைதவிர்ந்த பூதலத்திற்குக் 


t 


40 


பாலகாண்டம் 


758 , 


கப்பல்கள் 


பொறையைக் கொடுக்குமென்றபடி முதுகாற்றல் 
2 12 34 கலம் நிதி சொரிதல் 83 

( பி ம ) 1 - தவாவி னீங்கி , 2 < வைகும் மிருநில வோதன காககும 


1 


( 20 ) 


66 


2 


எறிதரு மரியின சுமமை 

யெடுததுவா னிட்ட போர்கள் 
குறிகொளும போததிற கொலவார 

கொனறநெற குவைகள செயவார 
வறியவாக குதவி மிக்க 

நதுண மனையி னுயபபான 
நெறிகளும புதைப்ப்ப பணடி 

நிரைத்துமண ணெளிய வூாவரா 


விருந் 


சுழமை - சுமை , 


பலகையைக 


கொண்டு 


எறிதரும - அரியப்பட்ட 

விகாரம குறிகளும் 
போற்றிக கொள்வார் என்றபாடத்திற்கு - அடையாள முத்திரைகளையும் 
வைத்துக கொளவாாகள போா போட்ட பின நெல அடிததல சில நாட்டு 
வழக்கம இரவில் போர்களைக் கலைத்து அரிகளை எவரும எடுத்து விடாதபடி 
போர்களின் பலபக்கங்களில் சாணததையும மண்ணையும் பிசைந்திட்டு எழுதது 
அடையாளமிட்ட 

முத்திரையிடுவதுண்டு குறி 
கொளும் போததிற 
போததிற கொலவார் 

கொலவாா - தூண்டுவோரின குறிப்பிற செலலும 
எருமைக கடாக்களைக் கொண்டு மிதிப்பிப்பார் , பெரும்பால் 236-42 , 
ஈடுசால போாபழித தெருமைப் போத்தினால் , மாடுறத தெழிதது 
கூப்பிய செந்நெற்குபபைகள் குன்ற மொததவே ( சீவக 59 ) , 
கூனி ருமபினிற குறைத்தரி சுமமையிற கொடுபோய , மேனி வந்துயா 
வரையெனப போரபல வேயந்து , நீனி றக்கரும பகட்டினாற றெழிததுவை 
நீதத , தூநிறத்தநெற பணடியிற பறபலா தொகுப்பாா ( நைடத நாட்டுப் 
10 ) விருந்துண தமககெனறுலை யேற்றாா ( ஆசாரக் ) 
( பி - ம ) குறிகளும் போற்றிக கொளவாா குனறினெற , குனறினோ 

( உக ) 
67 கதிரபடு வயலி னுள்ள கடிகமழ பொழிலி னுள்ள 

முதிரபல மரததி னுளள முதிரைகள புறவி னுளள 
பதிபடு கொடியி னுளள படிவளா குழியி னுளள 
மதுவள மலரிற கொளளும வணடென மளளா கொளவார் , 


3 


2. நாட்டுப் படலம் 


41 


புறவு - முல்லை நிலம பதிபடு - பதிக்கப் படுகிற படிவளா குழியினுள்ள - 
பூமியினுளளே வளாகினற குழியிலுள்ளனவாகிய மஞ்சள , இஞ்சி , சேமபு 
முதலியன வண்டென - அந்த அந்தக் கால மறிந்து கிரகித்துக் கொள்ளும் 
வண்டைப்போல 

வண்டின தனமை ச 7 38 , கலி ங o 1-4 , கல் 
1-4 , திருவிளை ருஉ 19 


( பி - ம ) 14 


கடிகமழ புனலி னுளள 
* மதுவன மதனிற , மதுமல ரதனிற 


முதிாபயன ) 


மதுவன மலளிற , 

( ee ) 


வேறு 


68 


1 


பருவ மங்கையா பங்கய வாணமுகத 
துருவ வுணகணை யொணபெடை யாமெனக 
கருதி யனபொடு காமுற்று வைகலும் 
மருத வேலியின வைகின வணடரோ 


உருவம் - அழகு 
வழிபடல 
வேலி 350 


வண்டு கண்ணைப் பெடையென்று எணணி 
வழிபடரும வாடகண்ணாய ( பழ 4 ) மருத 


* வண்டு 


( பி - ம் ) 1 


4 


துருவ வேறகணை , 


துருவ வொணக ! 


( es ) 


69 வேளை வெனற 1 முகத்தியா வெமமுலை 

ஆளை நினறு முனிந்திடு மங்கொர்பால 
பாளை தந்த மதுப்பரு கிப்பரு 
வாளை நினறு மதாககு மருங்கெலாம 


வேளை வென்ற முகத்தியா - காமக கலககததைத தருதலில மன்மதனை 
வென்ற முகத்தின் அழகையுடையவா வேளை வென்ற விழிச்சியா எனற 
பாடங்கொண்டு வேலை என்பது எதுகை நோக்கி வேளை யென்று திரிந்தது 
எனபாருமுளா 

காமனோ வயங்கு 

வாண முகத்தியா ( வி பா 
14 - ஆம போா 26 ) ஆள சாதியொருமை , 

உ 12 25 
முகத்தியா , ஆள எனபன வயலகளில் வேலை செய்துகொண்டிருக்கும் 
மள்ளாகளையும அவா மகளிரையும் குறிக்கும் முனிந்திடும் வேலை செய்ய 
வொட்டாமல காமநோயைக கொடுககும எனறபடி பாளை தநத மது : 
54 , உரை 


( பி - ம் . ) 


விழிசசியா 


6 


42 


பாலகாண்டம் 


70 ஈர நீரபடிக திகநிலத தேசில 

காரக ளெனன வருங்கரு மேதிகள் 
ஊரி னின்றகன றுளளிட 1 மெனமுலை 
தாரை கொளளத தழைப்பன சாலியே 


காாகள் 


1 


இகநிலத்தே சில 

எனன - பூமியிலே இறங்கி வருகிற சில 
மேகங்கள் போல நீர் படிதலினாலும் நிறத்தினாலும் பெரிய வடிவினாலும் 
வௌளிய தாரைகளை ச சொரிதலினாலும் காாகள எருமைகளுக்கு உவமை 
யாயின முந்நீர் படிந்தணை மேகமும , நலங்கொள் மேதிநன னாகும் 
தெரிககொணா ( பெரிய வாயிலாா 3 ) எருமை 

கனறுளளிப் 

பால . 
சொரிதல 58 , உரை 

(உரு ) 
( பி - ம ) 1 வுணமுலை 


71 

முட்டி லட்டின முழங்குற வாக்கிய 
நெட்டு லைககழு நீரநெடு நீததநதான 
பட்ட மெனகமு கோங்கு படபபை போய 

நடட செந்நெலி னாறு வளாககுமே 
முட்டு இல - விருநதளித்தற்கு எப்பொழுதும் குறைவில்லாத அட்டில - 
மடைப்பள்ளிகளில் படபபை - தோடடக கூறு பட்டம் - நீ 

ஓடை , 
தஞ்சை 72 கழுதீர் செந்நெலலினாறுவளாத தல புரந்தர தாரு புதுவைச 
சடையன , இருந்தவிய வாதெற்கு மேற்குப் - பராதபொனனி , ஆற்று நீ 
ராலவிளையு மபபாற கிழக்கரிசி , மாற்றுநீ ராலவிளையு மாம ( பெருந் 
தொகை , 1131 ) 

( உசு ) 
72 சூட்டு டைத்தலைத் தூநிற வாரணம 

தாட்டு ணைக்குடை யததகை சரனமணி 
மேடடி மைபபன மினமினி யாமெனக 
கூட்டி னுயககுங் குருவிக குழாமரோ 


வாரணம் - கோழி , கோழி குபபையைக கிளறுதல் “ குபபைக கோழி 
( குறுந் ந O ரு ) , குபபை கிளைப்போவாக கோழி ( நாலடி 341 ) , குபபை 
கிளைப்பறாக கோழி ( பெருங் 

( ங 14 112 ) ( துணை ( பி - ம ) . 
பேடும் சேவலும ) குருவிகள் மின்மினியைக் 

கூடடில அடைத்தல 
எரியுமின் மினிமணி விளக்கி னினறுணைக, குரீஇயினம பெடையொடும் 


2. நாட்டுப் படலம் 


43 


துயிலவ கூட்டினுள ( ச 7 87 ) ( குரீ என்றது கடைக்குறையும் நீட்டும் 
வழி நீட்டலும் ) 
( பி - ம் ) 1 < சூட்டுடைத் துணை ! 

குரீஇக குழாமரோ குரீஇயின் 
குழாமெலாம , குரீயின் குழாமரோ 

( உஎ ) 


. 


3 


வாய 


73 தோயும வெண்டயிர மததொலி துள்ளலபோய 

மரய வௌவளை வாயவிட டரற்றவும 
தேயு நுண்ணிடை சென்று வணங்கவும 

ஆயா மங்கைய ரங்கை வருந்துவார் 
துள்ளல் - விட்டுவிட்டு ஒலிததல . 

பொருத்துவாய 
விட்டாற்ற அஞ்சிலமபே வாயவிட டாற்றுவன ( நள க 15 ) துள்ளல் 
மாயுமபடி அரற்றவும் 

( தயிர் கடையும் தொழிலில கைநொந்து வருந்து 
மெனறு அரற்றவென்று கொள்க ) வணங்கவும் - வளையவும் . 

ஒப்பு முலலையங கோதை நலலாா முகமதி வெயாவு தோன்ற , 
வலலி நுண மருங்கு நேர்வ வாலவளை வாயவிட டாாபப , மெலவிரற காந்தள் 
சேப்ப வெண்டயிர கடையு மோதை , கொலபுலி முழகக மெனன வயின் 
நொறுங் குளிறு மாதோ ( நைடத நாட்டுப் 15 ) 
( பி - ம ) துளளவும் 

ஆய வௌவன் . 

ஆய மங்கையா ( உ.அ ) 
கொழிபபன கோணெறி 
கற்றி லாத கருஙக ணுளைச்சியா 
முற்றி லார முகந்துதம முன்றிலிற 

சிறறில கோலிச சிதறிய முத்தமே 
குற்ற பாகு - களிப்பாக்கினின்றும் , 

குற்ற - வெட்டிய 

கொழிய 
பன - கொழித்து வேறாக எடுக்கப்படுவன கோள நெறி - ஆடவா இதயங் 
களைக கொள்ளை கொள்ளும் வழியை நுளை சசியா - நெய்தல் நிலய பெண 
டிா 

கோணெறி கற்றிலாத என்றதனாலும் சிறறில கோலுதலாலும 
பேதைப் பருவத்துச் சிறுமிகளென்று கொள்ளவேண்டும ( நெறி 
நுளைசசியா - விளாப்படாத பாாவையையுடைய பரதவச சிறு பெண்கள் ) 
முற்றில - சிறு சுளகுகளில் , சீவக 1099 , ந ஆர - நிறைய இது மருதமும 
நெயதலும் மயங்கியதைக கூறியது 

முடிபு கொழிப்பன முத்தமே 
( பி - ம ) 1. கொழிப்பது , கொழிபபவா 

2 கோலா 

( உக) 


74 குற்ற பாகு 


44 


பாலகாண்டம் 


75 துருவை மென்பிணை யீன்ற துளக்கிலா 

வரிம ருபபிணை வன றலை யேறறைவான 
உருமி டிததெனத தாககுறு மொலலொலி 
வெருவி மாலவரைச சூனமழை மினனுமே 


துருவை - செமமறியாடு இணை ஏறறை - ஒன்றுக்கொன்று இணையான 
இரண்டு ஆண ஆடுகள ( துருவை 

ஏறறை - தலையீற்று ஆடு 
சனற கிடாய ) பிணை ஈன்ற ஏறறை 62 [ வன்றலை - கடினமான தலை ] 
ஏறறை தாக்குதல் ஊக்க முடையா னொடுக்கம பொருதகா , தாககற்குப் 
பேருந் தகைத்து ( குறள் , 436 ) இது முல்லையும் குறிஞ்சியும மயங்கி 


வந்தது 


( 50 ) 


( பிம் ) 1 வரிம ருபபின வன றலை யேறுவான 
76 தினைசசி லமபுவ 1 தீஞசொ லிளங்கிளி 

நனைசசி லமபுவ நாகிள வண்டுபூம 
புனைசசி லமபுவ புளளினம வளளியோர 
மனைசசி லமபுவ மங்கல வளளையே 


மலா 


மருகல 


தினை - தினைப்பயிர் சிலமபுவ - ஒலிப்பன 

நனை 

- பூ வருமபு 
வதறகு வண்டு ஒலிக்கின்றன புனை - நீர் , பெருங் ச 7 75 
வளளை - உலககைப் பாட்டு , மலைபடு 342 , குறுந் அக 1 , கலி சஉ 
7-8 , சூளா சுயம 106 , பெருங்க 40 • 83 , 2 14 52 , திருவள்ளுவ 
5 , மங்கல வளளை - நிததியமங்கலமும சோபனப் பாட்டும் ( ஓர் உரை ) 
( 0. ம ) 1 செஞசொ புனற சிலம்புவ 

( க.க ) 
77 கன்று டைப்பிடி நீக்கிக் களிற்றினம 

வனறொ டாபபடுக குமவன வாரிசூழ 
குனறு டைக்குல மளளா 1 

குழூஉக்குரல 
னறு ணைககளி யனன மிரிக்குமே 


2 


கன்று 

கறையடி மடப்பிடி கானத தலறக , களிற்றுக 
கன றொழித்த வகையா ( அகதா 3-4 ) தொடா - சங்கிலி 
( வனவாரி - வனப் பரப்பு ) வாரி - யானையை அகபபடுததும குழி , மலைபடு 
572 மளளா - யானையை அகபபடுததும வீரராகிய பாகா இது குறிஞ்சியும் 
மருதமும மயங்கியது 
( 9 - ம ) - குழுககுரல 

( 52 ) 


2. நாட்டுப் படலம் 


45 


78 வள்ளி கொளபவா கொளவன மாமணி 

துளளி கொளவன தூங்கிய மாங்கனி 
1 புளளி கொளவன பொனவிரி புனனைகள 
பளளி கொளவன பங்கயத தனனமே 


வளளி - வள்ளிக் கிழங்குகள் (மாணிக்கமும் கொளவா ] வள்ளிக்கு 
மாமணிகொள்ளல் 38 துளளி - ஆமை , பிங்கல , விகாரம 

ஆமை 
மாங்கனி 

நெடுங்கான மா அத தூழுறு வெண்பழம் , கொடுக 
தாள யாமை பாரப்பொடு கவரும ( அகநா ககஎ 15-6 ) மாங்கனி துள்ளி 
கொளவன எனறலும ஆம , துளளி - துளி , தேன துளித்தலை பங்கயத்துப 
பள்ளிகொளவன 


யுண்ணல் 


( பி - ம ) 


வௌளி கொளவன மெனமலாப புனனைகள் 1 


( க.க ) 


ற 


1 


79 கொனறை வேயங்குழற கோவலா முன்றிலி 

கனறு றக்கும் குரவை கடைசியா 
புனற லைப்புனங் காப்பிடை போதரச 
செனறி சைக்கு நுளைசசியா செலவழி 


வது , 


கொனறைக குழல - கொனறைப் பழததைத துருவித துளைத்து ஊது 

கொனறையா தீங்குழல் ( சிலப் ஆயசசியா ) கொனறை வேயங் 
குழல் - கொனறைக குழலும வேயங்குழலும , வேய - மூங்கில , உறககும - 
உறங்கசசெயயும் , முற்று கொனறை 

கனறுரக்கும் கடைசியா 
குரவை - மருதநிலத்தில இருக்கப்பட்ட பள்ளததிகள கைகோததாடுகிற 
குரவைக கததின சததததைச சரக்கொனறைக காயைப் புலலாங் குழலா 
யூதுகின்ற இடையருடைய வாசலிலே கட்டியிருக்கிற பசுவின் கன்று கேட்டுப் 
பயந்து கூப்பிடும் ( ஓர் உரை ) காப்பு இடை போதர - காவல கெடும்படி 
நுளை சசியா - நெயதல நிலப்பெணகள இசையைக் கேட்டுக கிளிகள் மேலும 
மேலும தமமினமெனறு புனத்துக்குள் வருகின்றமையினால இசை புனக 
காவலை அழிக்கின்றது என்றபடி , ஆயோ வெனுங்குர லந்தோ புனததை 
யழிககினறதே ( திருவரங்கக் கோவை ) இது முல்லையும மருதமும, 
குறிஞ்சியும் நெயதலும மயங்கியது 


( பி- ம ) 1 ‘ கனறு ரககுக 


காப்புடை 


( கச ) 


80 சேமபு 1 காலிறச செங்கழு நீரககுளத 

தூமபு காலச சுரிவளை மேயவன 


46 


பாலகாண்டம் 


கால- கக்க 


காமபு காலபொரக கண்ணகன மாலவரைப 

பாமபு நானறெனப் பாயபசுந தேறலே 
கால இற - அடி அற்றுப் போகுமபடி குளததுமபு - குளததினுடைய 
மதகு 

காமபு கால பொர- மூங்கிலகளைக காற்று அலைக்க 
தேறல - மூங்கிலிற கட்டியிருந்த கூட்டினின்று வழியும தேனை தேனொழுக 
கததிறகுப் பாமபு பொதிகக ணிராசுற பூமபுறம் புதைஇ , மதிக்கண 
மறைந்த மாசுண மான ( பெருங் க 50 35-6 ) காலிறுமபடி தூமபு 
தேறலைக்கால அதனை வளை மேயவன 

[ பாமபு நானறெனப் பாய பசுநதேறலால் செங்கழுநீரக குளம பெருகி 
மடை வழியோடிய தேனைச சங்கின முண்டு முழங்கும் ) 
( பி - ம ) 1 காலபொரச ! 

( கரு ) 
81 பெருந்த டங்கட பிறை நுத லாாககெலாம 

பொருந்து செலவமுது கலவியும பூததலால 
வருந்தி வந்தவாக கீதலும வைகலும 
விருந்து மனறி 1 விழைவன யாவையே 


1 


( வினைவன 


வைகலும் - தினந்தோறும் விருந்து - விருந்தோம்பல , மாதரா ரறபி 
னினறன வறங்கள் ( 104 ) விழைவன - அவாகள விருமபுவன 
(பி - ம ) 

( கசு ) 
82 பிறைமு கததலைப் பெடபி னிருமபுபோழ 

குறைக றித்திரள குபபைப் பருப்பொடு 
நிறைவெண முததி னிறத்தரி சிககுவை 

உறைவ கொட்டின வூட்டிடா தோறெலாம 
பிறை இருமபு - அரிவாய மணை , அரிவாளுமாம , தேயபிறை 
யிருமபு ( சீவக 55 ) , குபபைப் பருப்பொடு - பருப்பின குவியலோடு 
கொட்டின - கொட்டினவையாகக 

ஊட்டிடம் - 
ஊட்டுப்புரை 
( 9- ம ) 1 குறைக றைக்கறிக குபபை 

குபபைப் பொருப்பொடு 
3‘கொடபின தூட்டிடா , கோட்டமி லூட்டிடா 

( உ.எ ) 
83 கலஞசு ரக்கு நிதியங கணககிலா 

நிலஞசு ரக்கு நிறைவள நனமணி 
பிலஞசு ரககும பெறுதற் கரியதம 
குலஞசு ரக்கு மொழுக்கங் குடிககெலாம 


உறைவ 


கிடப்பன 


2. நாட்டுப் படலம் 


47 


கலலவை 


கலம் - மரக் கலங்கள் . கணக்கிலா நிதியததை . நனமணியைப் பிலம் 
சுரக்கும் , பிலம் - சுரங்கம் 

குலம் ஒழுக்கம் சுரக்கும் 
கெனின ( நாலடி 144 ) 

( நஅ ) 
84 கூற்ற மிலலையோ குற்றமி லாமையால 

சீற்ற மிலலைதஞ் சிந்தையின் செமமையால 
ஆற்ற னலலற மலலதி லாமையால் 

ஏற்ற மலல திழிதக விலலையே 
கூற்றம் - யமபயம , கூற்றமில்லை யாக்கை நிலையா தென்றறிந்து 
மறுமைக்கு வேண்டுவன செயது கொண்டமையின 

கூற்றத்தின 
கொலைக்கு அஞ்சாமற காவலுண்டா யிருக்கிற மதுரை ( மதுரைக் 632-3 , 
உரை ) ஆறறல - செயதல சிநதையின செமமை - மனததின நடுவு நிலை . 


ஓப்பு 98 


( 9- ம் ) சிந்தைநற செயகையால , சிந்தையின செவ்வியால , 
யின செயகையால 


சிநதை 


வெ 


85 1 நெறிக டந்து பரநதன நீததமே 

குறிய ழிந்தன குங்குமத தோளகளே 
சிறிய மங்கையா தேயு மருங்குலே 

வறிய வுமமவா மெனமலாக கூந்தலே 
நெறிகடந்து நீத்தமே மற்றவை நெறியின புறமபிலலாத ; 
26 குறி - கரும்பும் தொயயிலும் முதலாகிய அடையாளங்கள் வெறிய - 
வாசனை மணப்பன , வெறியையுடையன இது நியமசசிலேடை யணி . 
( பி ம ) 1 ( நெறியி றாது நடந்தன 

( 10 ) 
86 அகிலி டும்புகை யட்டி லிடுமபுகை 

1 நகலி னாலை நறுமபுகை நானமறை 
புகலும வேளவியிற பூம்புகை யோடளாய 

முகிலின விமமி முயங்கின வெங்கணும் . 
நகலின் - நன்கு விளங்குதலுடைய ஆலை - கருமபு ஆலைகளின நான 
மறை புகலும வேௗலி 

வேத வேள்வியை ( தே திருஞா ) முயங்கின 
கலந்தன 
( பி . ம ) | - நகையி னாலை நகிலிடும் புகை யாலை , நகிலி னா , நகலி 
முழங்கின 

( 54 ) 


4 


t 


2 


காவலா 


48 


பாலகாண்டம் 


87 இயலபுடை பெயாவன மயினமணி யிழையின 

வெயில்புடை பெயாவன மிளிரமுலை குழலிற 
புயலபுடை பெயாவன பொழிலவா விழியிற 
கயலபுடை பெயாவன கடிகமழ கழனி 


உவமை 


? 


மறுக . கலங்க 


இயல் - சாயல் மயில் பெணகளின் இயல்போல புடைபெயா வன 
மணியிழையின - இரத்தினாபரணத்தினால் 

மேகம் 

குழலுக்கு 
விழியின - விழியைப்போல $ டி - வாசனை 
( பி - ம ) 1 முலையவா குழல்போற * விழிபோற 

( 2 ) 
88 இடையிற மகளிர்க ளெறிபுனன மறுக்க 

குடைபவா 1 துவரித ழலாவன குமுதம 
மடைபெய ரனமன மடநடை யௗகக 
கடைசியா முகமென மலாவன கமலம் 
- ஒடிய , எறி - அலையெறியும 

துவரிதழ - துவ 
ரூட்டிய இதழைப்போல , 175 , 1074 நீரமடையில் பெயாகினற அனமன - 
அனனம அனன நடையையும் அளகததையுமுடைய கடைசியாது 
( பி - ம ) 1 துவரித மனமலா 2 ( யிளக்க 

( சக ) 
89 விதியினை நகுவன வயலவிழி பிடியின 

கதியினை நகுவன வவாகடை கமலப் 
பொதியினை நகுவன புணாமுலை 1 கலைவான் 

மதியினை நகுவன வனிதையா வதனம 
விதி - பிரமன நகுவன - இகழச்சி பணணுவன 
அவாகளுடைய 
பிரமமாவைப் பாாதது , 

எங்களைப் போலக கண்டவுடனே 
புருஷா மயங்குமபடி நீ யுணடாக்க மாட்டாயென்று இகழச்சி பண்ணும் 
( ஓர் உரை ) , [ ஞானிகளை ஞானங்கெட மயக்கியம் , தீர்க்காயு படைத்த 
பேரை மனவிகாரம் பண்ணி வாட்டியும் செயகையால விதியினை நகுவன ) 
கதி - நடை பொதி - அரும்பு , பூபபொதி யவிழகதன ( ங 8 

22 ) , 
பொதியவிழ வைகறை (கலி நிஉ 22 ) கமல அருமபு முலைபோல எப் 
பொழுதும் ஒரு படிததாயில்லாமல் 

மலா தலும குவிதலு முடையது 
மதியினை நகுதல் , தேயந்து வளாதலாலும மறுவோடிருததலாலும் , திங்க 
முகங் கண்டு 

நாணி முயல 
முயல மறுததீர , 

மறுததீர , மருந்தொன்று 
நாடியன றோவட மேரு வலங்கொளவதே ( தஞ்சை 9 ) 
( பி- ம் ) ( கலைவாண , தன்வாய 

( சச ) 


கணகள 


ஞாகள 


2. நாட்டுப் படலம் 


49 


சுதை - சுண 


3 


90. பகலினொடிகலுவ படரமணி மடவார் 

நகிலினொ டிகலுவ நளிவள ரினநீர் 
துகிலினொ டிகலுவ ! சுதைபுரை நுரைகார் 

முகிலினொ டிகலுவ கடிமண முரசம 
பகல் - சூரியன நகில - தனங்கள் 

நளி - குளிாசசி 
ணாமபு துகிலுக்கு துரை மணி துரைக்கொடி 36 ( பி - ம் ) , வெண்டு 
கில , அரைய தாகவும் ஆடைகாணாது குடைந்த , நுரைகை யரிக்கு 
மோா நுடங்கிடை ( பெருங் க 

40 143-51 ) முரசுக்கு முகில 
குறுந் உஎ 0 , ஒப்புமைப் 

( 9 - ம ) | சுதைபொழி மனைகா 
91 காரொடு நிகாவன கடிபொழில் கழனிய 

போரொடு நிகாவன பொலனவரை யணைசூழ 
நீரொடு நிகாவன நிறைகட னிதிசரல 

ஊரொடு நிகாவன விமையவ ருலகம 
பொழிலுக்கு மேகம தடங்காா தருபெருவான பொழில ( சிற் 31 ) 
நெற போாககு மலை மலைபடு 461 , சீவக 59 , கந்த நாடு 22 இமைய 
வருலகததொடு நிகாவது இரவு பகலெனனும் வேறுபாடினமை பற்றி 
சீவக 135 அணை சூழ நீர குளம முதலிய நீர் நிலைகள் 
( பி - ம ) புணாமலை , புணாமுலை 

( சசு ) 
92 நெனமலை யலலன 1 நிறமுறு தரளம 

சொனமலை யலலன தொடுகட லமிரதம 
நனமலை யலலன நதிதரு நிதியம 

பொனமலை யலலன மணிபடு புளினம 
யாவரும தேவாமிரதம போல வசனிபபாா 

எனறபடி 

மலை 
தொகுதி பொனமலை - மேருமலை புளினம - மணறகுன்று அல்லன . 145 . 
( பி - ம ) 1 நிரைவரு 

( சஎ ) 
93 பநதினை யிளையவா பயிலிட மயிலூர் 

கந்தனை யனையவா கலைதெரி கழகம 
சந்தன வனமல சணபக வனமாம் 
நந்தன வனமல நறைவிரி புறவம் , 


50 


பாலகாண்டம் 


. 


இளையவா - மகளிர் இளையவா பந்தாடல் 151 , 155 பாதாடுமிடம் 
சாதனவனம் கலை - வில்வித்தை முதலியன . பதுமினி சாதிப் பெண்களின் 
உடல சண்பகப்பூ மணமுடையது 

பெண்கள் சந்தனச சோலையில் பந்தாடு 
தல சந்தனச் சோலைப் 

பந்தாடுகின்றாா ( சிற் 107 ) நறை 
புறவம் - முல்லை - மணம் வீசுகினற முல்லை நிலம சிறந்த ஆடவா மேனி 
முல்லை மலரின் மணமுடையது . மணநதனன மனனெடுந் தோளே , இன்று 
முலலை முகைநா றுமமே ( குறுத் ககூங ) , திருந்திழைகண , மானமறிக 
குன றிருமேனி மலா முல்லைப் புறவமே (சிதம்பரச்செய் 57 ) ( ச.அ ) 


94 கோகில நவிலவன விளையவா குதலைப் 

பாகியல கிளவிக ளவாபயி.னடமே 
கேகய கவிலவன கிளரிள வளையின 
நாகுக ளுமிழவன நகைபுரை தரளம 


இஃது எதிர் மறையணி கிளவிகளை நவிலவன வளையின நாகு - சங்கின 
பெண கேகயம - மயிலகள நகைபுரை தாளம் - பெணகளின் பல வரிசையை 
ஒத்த முத்துக்கள் 

( சக ) 


95 பழையாத மனையன பழநறை நுகரும 

உழவாத மனையன வுழுதொழில் புரியும் 
மழவாத மனையன மணவொலி யிசையின 
கிழவாத மனையன கிளைபயில வளையாழ 


பழையா கள விற்பவா , 149 மழவா - இளைஞா 
நரமபு ஐந்து நரமபு , சிலப் அ 33-4 , உரை 


கிளை கிளை 

(ரு ) 


96 கோதைகள் சொரிவன குளிரிள நறவம 

பாதைகள் சொரிவன பருமணி கனகம 
ஊதைகள சொரிவன வுயிருறு மமுதம 
காதைகள் சொரிவன செவிநுகா கவிகள் 


பாதை - வழி என்றது தரைவழி கடல வழிகளை , நீரின வந்த 
நிமிரபரிய புரவியும் , காலின் வந்த கருங்கறி மூடையும 

மூடையும ( பட்டினப் 
185-6 ) , அரும பொரு டரூஉம விருந்திற றேஎம , ஒருங்குதொக கனன 
உடைப்பெரும் பண்டம் , கலத்தினுங் காலினுந் தருவன ரீட்ட ( சிலப் , 


2. நாட்டுப் படலம் 


51 


உ • 5-7 ) அமுதம - நீர் , குறள் , 11 காதை - பாட்டு , சிலப் மணி 
முகவுரை கனிகள ( பி - ம ) - சாரம் , சீவக . 1985 , உரை 
( பி - ம ) வுறையுறு மாதம 

3. செவிதுகா கனிகள , செவியுறு 
கனிகள் 


வேறு 


97 இடங்கொள சாயலகண டிளைஞா சிந்தை போல் 

தடங்கொள சோலைவாய மலாகொய தாழகுழல் 
வடங்கொள பூணமுலை மடநதை மாரொடும 
தொடாந்து 2 போவன தோகை மஞஞையே . 


330 , 


. 


படம் பெருமை , 

டம்பட மெயஞஞானங கறபினும் 
( நாலடி ககசு ) 

முடிபு இளைஞா சிநதைபோல மடநதைமாரொடும் தொடாந்து 
போவன மஞஞை 

( 9 - ம ) 1 • சோலையின் ஞாபெய , சோலைவாய மலாசெய , சோலைவாய 
மலாபெய 2 < செலவன தோகை மஞஞைகள 

( ரூ 2 ) 


98 வணமை யிலலையோ வறுமை யினமையால 

திணமை 1 யிலலைநேர செறுநரினமையால 
உணமை யிலலைபொய யுரையி லாமையால 
வெணமை யில்லை புல கேளவி மேவலால 





வண்மை 


வறுமையினமையால யாதும் கொளவாரிலாமைக 
கொடுப்பாாகளு மிலலை ( 179 ) 

( 179 ) வெண்மை - அறியாமை , வெள்ளி 
யையாதல் 

விளமபினை , * வெள்ளை மனத்தவா ((452 , 784 ) , 
வெண்மை யெனப்படுவ தியாதெனி னொணமை , யுடையமயா மெனனுஞ 
செருக்கு ( குறள் , 844 ) , வெள்ளைக கோட்டி ( சிலப் ) , வெளிறிலாக 
கேள்வியான ( சீவ 
( சீவக 200 , சூளா 

மநதிர 65) , 

விளையு மாற்றநின 
திருவடி வினுமிக வெள்ளையா கியது ( வி - பா உலூக 4 ) , வெளிறெறி 
கேளவி ( கூர்ம சந்திர 109 ) 

( பி ம ) I ( விலலையோர 
99 எளளு மேனலு மிறுங்குஞ சாமையும 

கொள்ளும் கொள்ளையிற கொணரும பண்டியும 
அளள லோஙகளத தமுதின பணடியும 
தளளு நீரமையிற றலைம யங்குமே 


52 


பாலகாண்டம் 


கொள்ளை - மிகுதி . அளத்து அமுது - உப்பு தளளுதல் - தம இடத் 
தினின்றும் நீங்குதல் தலைமயங்கும் - கலக்கும் 


( பி - ம ) 


தரைம யாகுமே 


100. உயருஞ சாாவிலா வுயிர்கள் செய்வினைப 

பெயரும 1 பல்கதிய பிறககு மாறுபோல 
அயிருந் தேனுமின பாகு மாயாத 
தயிரும வேரியுந் தலைம யங்குமே 


சாாவு - ஞானம் , 


வினையால பிறப்பில் தடுமாறுதல 

42 

உயரும் 
உயாகதியுமாம அயிர - சருக்கரை 

வேரி - கள் 
இது திணை மயககம 


( 9- ம . ) செலகதிப் 


101 கூறு பாடலுங் குழலின பாடலும 

வேறு வேறுகின றிசைக்கும வீதிவாய 
ஆறு மாறுமவந் தெதிரந்த 1 தாமெனச 

சாறும வேளவியுந் தலைம யங்குமே 
கூறு - இசைக்கின்ற , மொழிந்தன பலலியம 

( 262 ) , புகன்ற 
தீங்குழல் ( சீவக 1940 ) சாறு - விழவு வேளவி - திருமணம் சாறும வேள 
வியும் வேள்வியும் விழாவும் நாடொறும் வகுத்து ( சிலப உஅ 232 ) , 
விழவொலியும் வேளவொலியு மானான கண்டாய ( தே நா மழபாடி ) 

( பி . ம ) 1 ‘ வாமெனச ) 


102 மூககிற றாக்குறு 1 மூரி நந்துநோ 

தாககிற றாக்குறும பறையுந் தணணுமை 
வீககிற றாக்குறும விளியு மனனாதம 
வாக்கிற றாக்குறு " மொலியின மாயுமே 


மூரிநாது - மூககினிடத்தே ஊதப்படும் பலமுள்ள சங்கின 

ஓசை 
பறை - பேரிகையோசை தணணுமை - மததளம 

மள்ளா - வீரா 

மாயும் - 
அழியும எம முழககமும வீரா ஆாபபொலியினால் அழியும் 

( பி -1 ) 1 முரிந்த கோதைநோ 2 • மொலியை மானுமே , மொலியு 
மானுமே . 

( இஎ ) 


2. நாட்டுப் படலம் 


53 


103 தாலி யைமபடை தழுவு மாாபிடை 
மாலை 1 

வாயமு தொழுககு மககளைப 
பாலி னூட்டுவார செங்கை பங்கயம 

வாலநிலாவுறக குவிதன மானுமே 
தாலி ஐமபடை - காததற் கடவுளாகிய திருமாலுடைய ஐந்து ஆயுதங் 
கள போலப் பொனனாற செய்யப்பட்டுக் காவலாகக குழநதைகளின் கழுத்திற 
பூட்டப்படுவதோா ஆபரண விசேடம் , அகநா ருச , புறநா எஎ , மணி ங 
138 , எ 

56 , பெரியாழ்திரு 1 3 5 , கலிங்கத் அவதார 9 , திருவிளை 
39 25 கைக்குப் பங்கயமும பாலுக்கு நிலவும் உவமை 
( பி - ம ) 1 யமிர தொழுகு 

* குவிவ மானுமே 
104 பொறபி னினறன பொலிவு பொயயிலா 

நிறபி னின றன நீதி மாதரரா 
அறபினினறன வறங்க ளனனவா 

கற்பி னின றன கால மாரியே 
பொறபின - அழகைப்போல , பொலிவு - நற்குண நற்செயகைகள் , 
குடிப பெருமையுமாம , பொ றபே பொலிவு ( தொல் உரி 
நின்ற சொலலி னீடுதோறினியா ( நற் க ) நிறபின - சததிய வசனங் 
களைப்போல ( ஓா உரை ) , அறபு - அனபு அறபினின றனவறஙகள 
அறத்திறகே யனபு சாரபெனப ( குறள் , 76 ) , அறங்கள் - இவலற 
தருமம ( ஓர் உரை ) கற்பின மாரி 

வறனோடின வையதது 
வான றருங் கறபினாள ( கலி 

( கலி கசு 20 ) , தெயவா தொழா அள கொழுநற 
றொழுதெழுவாள , பெயயெனப் பெயயு மழை ( குறள் 55 ) , 
பொய நாடு ( சிலப் கரு 

145-7 ) , வான மரு 
மனையுறை மகளிா ஆயிழை மழையு நின மொழியது ( மணி 
77 , 22 , 68-9 ) காலமாரி - காலத்திற பெயயும மழைகள 

( முக ) 
105 சோலை மாநிலந் துருவி யாவரே 

வேலை கணடுதா மீள வலலவா 
சாலும வாாபுனற சரயு வும்பல 

காலி னோடியுங் கணட தில்லையே 
நிலம் - கோசல நாடு வேலை - எல்லை கால - வாயக்கால , பா 

பாதம் ; 
சிலேடை சரயு நதியின் நீர் பாயாத இடமும் இந்நாட்டிலுண்டு 


சூ 37. ) 


வானம் 


, 


கசு 


சரயு பல 


54 


பாலகாண்டம் 


காலி னோடியும 


காணததை யாவா இருகாலின நடந்து காணபாா 

( ச O ) 


என படி 


106 வீடு சேருநீர வேலை கானமடுத 

தூடு பேரினு முலைவி லாநலம 
கூடு கோசல மெனனுங் கோதிலா 

நாடு கூறினா நகரங கூறுவாம 
வீடு சேரும நீர் - கோசல நாட்டிற் பாயந்து எஞ்சியதாக விடுதலை 
கால மடுத்து - காற்றோடு கலந்து 

விலா 
நலம் கூடு - உகாந்த காலம் வந்து உலகமெல்லாம் அழிந்து போனாலும் 
அழியாத வளப்பங்களை யுடைய ( ஓர் உரை ) 

( சுக ) 


யுடைய நீர 


உலை 


நாட்டுப்படலம முற்றும 


3. நகரப் படலம் 


அயோத்தி நகரத்தின 
நகாப படலம எனபபெறும 


வருணனையைக கூறும் 


பகுதி 


வேறு 


மேலுலகினும் அயோததி சிறந்தது 
107 செவ்விய மதுரஞ சோநதநற பொருளிற 

சீரிய கூரிய தீஞ்சொல் 
வவவிய கவிஞ ரனைவரும வடநூன 

முனிவரும புகழந்தது வரமபில 
இவவுல கததோா யாவருந் தவஞ்செய் 

தேறுவா னாதரிக கின 
அவவுல கததோ ரிழிவதற கருத்தி 

புரிகினற தயோததிமா நகரம 


ற 


3. நகரப் படலம் 


55 


யணம் 


சுவாகக 


செவ்விய 

தீஞ்சொல் செவ்விய தீவிய சொல்லி 
( கலி . கக 1 ) ( திவ்விய மதுரம் ( பி - ம ) - அறபுதரஸம ) கவிஞா - இராமா 

பாடிய சங்கப்புலவா முதலியோா , சங்கத்தாா ராமாயணததை 
நினைந்து கூறியது இது வடநூன முனிவா பாயிரம , 13 , குறிப அருத்தி - 
ஆசை இசசெய்யுளின் கருத்து மாண்டுபிறக குந்துயாபோய வைகுந்தம 
புககவரும , மீணடுதொழக காதலிக்கும் வேங்கடமே (திருவேங்கட 
மாலை , 10 ) என்றதை 

லோகத்தினும மேலான 
போகங்களையுடையது அயோத்தி என்பது கருத்து புகழந்ததும் புரிகின்ற 
தும் அயோததிமாநகரம எனக 
( பி - ம ) - திவவிய மதுரம 2 . புரிகின்ற வயோததி 

( க ) 
அயோததிக்கு உவமைகள் 
108 நிலமகண முகமோ திலகமோ கணணோ 

நிறைநெடு மங்கல நாணோ 
இலகு பூண முலைமே லாரமோ வுயிரி 

னிருககையோ திருமகட கினிய 
மலாகொலோ மாயோன மார்பினன மணிகள் 

வைத்தபொற பெட்டியோ வானோ 
உலகினமே லுலகோ வூழியி னிறுதி 

யுறையுளோ வாதென வுரைப்பாம 
உயிரின இருக்கையோ - நிலமகளின் உயிர் நிலையான மருமஸ்தானமோ ; 

எல்லாம் கூடியிருக்கின்ற சத்தியலோகமோ ( ஓர் உரை ) 
மாயோனமாரபில் மணி (உ 2 28 ) [ உலகின மேலுலகு - வைகுண்டம் 
ஊழியின இறுதி உறையுள் - பரமபதம ] ஊழியின யுௗ - சங்கார 
காலத்திலே யெலலாரும போயச சோந்திருக்கிற சிவலோகம ( ஓர் உரை ) 
ஊழி வாழ திருநகா (2 9 38 ) இச்செய்யுளில் திருமாலின தேவியா 
ரான திருமகளையும் , பூமியையும் கூறினா 

( பி - ம ) 11 திவதமோ மராபத்து மாலைகள் , மார்பினன மணிக்கலம் 
மலரோன 

( 2 ) 
சூரிய சநதிரா இமையாமல திரியும் காரணம் 
109 உமைக்கொரு பாகத தொருவனு மிருவாக 

கொருதனிக கொழுநனு மலாமேல 
கமைபபெருஞ் செலவக கடவுளு முதலோர் 

கண்டிலா நகரது காணபான 


ஆனமாக்கள் 


5 


31 


. 


56 


பாலகாண்டம் 


. 


1 


அமைப்பருங் காத லதுபிடித துந்த 

வந்தரஞ சந்திரா திததா 
இமைப்பிலா திரிவ ரதுவலா லிதனுக 

கியமபலா மேதுவே றியாதோ 
இருவா - திருமகளும நிலமகளும கமை = க்ஷமை 

பொறுமை 
குறிப்பேற்றம் 

( பி - ம் ) 1 காதன முனபிடித 1 < திரிவ ரிதுவலா ஏதுமற றியாதோ 
முவமைமற றியாதோ 

அயோததியைப் பிரம்மா படைத்த சிறப்பு 
110. அயின முகக குலிசத் தமராகோ னகரு 

மளகையு மெனறிவை யயனார 
பயிலுற வுற்ற படி பெரும் பாலு 

மிபபெருந் திருநகா படைப்பான 
மயனமுதற றெயவத தசசருந் ததத 

மனத்தொழி னாணினா மறந்தாா 
புயறொடு குடுமி நெடுநிலை மாடத 

தநதகா புகலுமா றெவனோ 


நகா 


குலிசம - வச்சிராயுதம நகா - அமராவதி அளகை - குபோனுடைய 

அயனா நகா படைப்பான பயிலு றவுற்றபடி என்று இயைக்க 
மயன -தெயவததசசன (சிலப் உ 12 , அடியார் ) மயனை அசுரததசசன 
என்பாருமுளா ( வி இராச 5 ) மயன முதலினோ மனத்திலே 

சிருஷ்டிக்கிறவாகள ( வி இராச 7 , 8 ) நெடுநிலை 
மாடம் , 

82 


LIT 


நினைததுச 


பா 


2 


( பி - ம ) 1 - பயனாற 2 - படிபெரும பானமை 3. மாடத் திருநகா 
" மாடப் பொனனகா , 

( ச ) 
இது போகபுரி 
111 புணணியம புரிந்தோர் புகுவது துறக்க 

மெனனுமீ தருமறைப் பொருளே 
மணணிடை யாவ ரிராகவ னனறி 

மாதவ மறத்தொடு வளாததாா 


3. நகரப் படலம் . 


57 


எண்ணருது குணத்தி னவனினி திருந்திவ 

வேழுல தாளிட மென்றால் 
ஒண்ணுமோ வதனின வேறொரு போக 

முறைவிட முணடென வுணாததல 
புண்ணியம் துறக்கம் அறம்பெரி தாற்றி யதனபயன கொண 
மார் , சிறந்தோ ருலகம படருநா போல ( பரி கக 10-11 ) , நோறறோா 
மனற 

ஆண்டு வாழவோரே , ஈண்டுசசெய நலவினை யாண்டுச்சென் 
றுணீஇயா , உயாந்தோ ருலகத்துப் பெயாந்தனன ( புறநா உசு 16-8 , 
கஎசா 19-20 ) , ஈண்டுச் செய்வினை யாண்டு நுகாந்திருத்தல ( மணி கச 
38 ) குணத்தினவன 

உ 11 37 

தவததையும அறததையும் நிலை நிறுத்தி 
னா இராமபிரான ஏழுலகு - எழுதீவு இனிதிருந்து ஆளிடம் 112 
( பி - ம ) 1. பொருளேல 

பொன்னகரிலும் சிறந்தது இது 
112 தங்குபே சருளுந் தருமமுந் துணையாத 

தமபகைப் புலங்களை தவாக்கும் 
பொங்குமா தவமும ஞானமும புணாநதோர் 

யாவாககும புகலிட மான 
செங்கணமால பிறந்தாண டளப்பருங் காலம் 

திருவினவீற றிருகதன னெனமுல 
அங்கண்மா ஞாலத் தநநக ரொககும 

பொனனக ரமராநாட டியாதோ 
அருள , அறம 183 , அருளொடு புணாந்த அகற்சி ( தொல் பறத 
21 , ந ) திருவின வீற்றிருந்தன னென்றால் அனையதே பட்டதெனமுல 
என்றால் ஒரு வார ததைப்பாடு ( சீவக 1053 ந ) 
( பி - ம . ) தங்குமா பொருளுக 

புலங்களை த தவிாககும் 

றிருந்தமை 
தெரிந்தாவ 

( க 
தனக்கு உவமை வேறிலலாதது 
113 அரசெலா மவண வணியெலா மவண 

வருமபொன மணியெலா மவண 
புரசைமா களிறும புரவியுந தேரும 

பூதலத்தி யாவையு மவண 


3 


1 


நனனக 


8 


58 


பாலகாண்டம் 


விரசுவரா முனிவா விண்ணவ ரியககா 

விஞசையா முதலினோ ரெவரும 
உரைசெயவா ரானா ரானபோ ததனுக 

குவமைதா னரிதரோ வுளதோ 
புரசை - யானைக கழுததிடு கயிறு விரசுவாா உரை செயவார் . 
அங்கே வந்து கலப்பாராய உரை செயவார அரோ < கொல் என்பது போல 
ஐயபபொருள தரும ஓ இடைச்சொல , 1127 

புரசைமால 3. ரெனறால , உரைசெயவன யானே யான ததனுக 
வளவே 

( எ ) 
மதில வருணனை 
114 நாலவகைச சதுரம விதிமுறை நாட்டி 

நனிதவ வுயாநதன பனிதோய 
மாலவரைக குலத்தின யாவையு மிலலை 

யாதலா லுவமைமற றில்லை 
நூலவரைத் தொடாந்து பயததொடு பழகி 

நுணங்கிய நூலவ ருணரவே 
3 போல்வரைத தலலா லுயாவினோ டுயாந்த 

தெனனலாம பொனமதி னிலையே 


நாவு வகைச சதுரம் 

சு 8 16 

வரைக்குலத்தில் , நாட்டப் பெற்று 
உயாநதன இல்லை நனிதவ ஒரு பொருட பனமொழி நூலவரைத்து - 
எல்லைக்கடங்கியது நூல பழகி அறிவுக்கும் மதிலுக்கும் சிலேடை , நூல 
வரை - நூலின வரமபு , பிடித்த ஏலின எல்லை , நெடுநல் 78 , ந பயம் - அற 
முதலிய நாறபொருட பயன , அகழி நீர் நுணங்கிய நூலவா 
துணவகிய 
கேள்வியா ( குறள் , 419 ) நூலளவே யாகுமா நுண்ணறிவு (மதுரை ) , 
உயாவினோடுயாநதது - தன உயரத்துக்குத் தானே ஒததது ( ஓர் உரை ) 

( பி - ம . ) - நூலவகைத நுவலரு முணாவே 3 போலவகைத " 


115 


மேவரு முணர்வு முடிவிலா மையினால 

வேதமு மொககுமவிண புகலாற 
றேவரு மொக்கு முனிவரு மொக்குக 

திணபொறி யடக்கிய செயலாற 


3. நகரப் படலம் 


59 


காவலிற கலையூர் கனனியை யொககுஞ 

சூலத்தாற காளியை யொககும 
யாவருந தனனை யெயதுதற் கரிய 
தனமையா லீசனை யொக்கும 


1 


அறிவினால் முடிவுகாண இயலாத தனமையால 

வேதம 

உவமை 
வேதம நானகு , நாற்புற மதிலும நானகு , வேத நானகு மனன வாயிலே 
( 128 ) பொறி - ஐம்பொறிகள் , ஆயுதங்கள் , சிலேடை மதிலினமேல பொறி 

சில கரு - 207-218 , பெருங் ங 3 17-38 , சீவக 105 , பு வெ . 
112 , திருவிளை நகரப 24-9 கலையூாகனனி துாககை , கிராமத்துக்குத் 
தீங்கு வாராமல் காவல் புரிபவள சூலம் - இடிதாங்கி , சூலமென்னும 
ஆயுதம் , 

142 ஈசன - சிவன் , காலாக்கினிருத்திரன ( ஓர் உரை ) 
( பி - ம . ) 1 யாவரு மொக்கும் பெருமையா லெயதற கருமையா ஃசனை , 
யாவையு மொககும பெருமை 


116 பஞ்சிவான மதியை யூட்டிய வனைய 

படருகிரப பங்கயச செங்கால 
வஞ்சிபோன மருங்குற குருமபைபோற் கொங்கை 

வயங்குவேய வைததமென பணைத்தோள 
அஞ்சொலார பயிலு மயோததிமா நகரி 

னழகுடைத தனறென வறிவான 
இஞ்சிவா னோங்கி யிமையவ ருலகங 

காணிய வெழுந்ததொத துளதே 


பஞ்சி . கால - செமபஞ்சிக்குழமபாலே ஊட்டப்பட்ட பூாண சந்தி 
ராகளை வரிசையாயப் பதித்தது போன்ற நகங்களோடு கூடிய தாமரையனைய 
பாதங்கள் தோளையுமுடைய அஞசொலார் வேய - மூங்கில உடைத் 
தென , அனறென அறிவான இஞ்சி - மதில் 
( பி - ம ) ஊடடிய தனைய 

வாங்குவேய 3 தோவென ( 40 ) 


11 


1 


117 . 


கோலிடை யுலக மளததலிற பகைஞா 

முடிததலை கோடலின மனுவின 
நூலிடை நடககுஞ 

செவவையின யாாககு 
நோககருங் காவலின் வலியின 


1 


66 


பாலகாண்டம் 


வேலொடு வாளவிற பயிற்றலின வெயய 

சூழச்சியின வெலற்கரு நலத்திற 
சாலுடை யுயாவிற சககர நடத்தும் 

தனமையிற றலைவரொத துளதே 


கோலிடை யுலகம அளத்தலின மதிலுக்குக் கூறுங்கால உலகத்தவா 
கோலினால் தன்னை அளத்தலினால் மனு - தெயவத தசசருள ஒருவன் 
நூலிடை நடத்தல - சிறப சாஸ்திரப்படி 

ஒழுங்குபடக் கட்டியிருத 
தல சககரம - ஓர் ஆயுதம சூழச்சி - நாற்புறமும் சூழந்திருத்தல சாலு 
டையுயாவு - உனனதமான 

அரசருக்குக் கூறுங்கால , கோல் 
செங்கோல் மனு நூலிடை நடததல - மனுதருமததினபடி ஒழுகல பயிற 
றல் - தெரியக காட்டுதல் சூழச்சி - ஆலோசனை . சககரம - ஆணையாகிய 


உயாசசி 


சககாம 


( 9 - ம ) நூனெறி 


2 * வலத்திற 


. 


சால்புடை 


( கக ) 


118 


சினததயில கொலைவாள சிலைமழுத தண்டு 

சககரந் தோமா முலககை 
கனத்திடை யுருமில வெருவருங் கவணக 

லெனறிவை கணிபபில கொதுகி 
னினத்தையு முவணத திறையையு மியங்கு 

காலையு மிதமல நினைவா 
மனததையு மெறியும பொறியுள வென்றான 

மற்றினி யுணாததுவ தெவனோ 


சினத்து அயில - உடையவன பண்பு உடைமை மேல ஏற்றப்பட்ட 
கனத திடை உரும - மேகத்தில் தோனறும இடி இயங்கு கால - சஞ்சரிக்கும் 
காதறு 

மதில மேற பொறிகள் 115 , குறிப 
( பி - ம ) 1 தோமரம வலையம் * வுலங்கி , னினத்தையு முவணாக கிறை 
யையு மிதமலா 

( கட் ) 


3 


119 


பூணினும புகழே யமையுமென றினைய 

பொற்பினின றுயிரநனி புரக்கும் 
யாணரெண டிசைக்கு மிருளற விமைக்கு 

மிரவிதன குலமுத னிருபா 


3. நகரப் படலம் 


61 


சேணையுவ கடந்து திசையையுங் கடந்து 

திகிரியுஞ செந்தனிக கோலும 
ஆணையுங் காககு மாயினு நகருக 

கணியென வியற்றிய தனறே 


சேண 


. 


பூணினும புகழ சிறந்தது யாணா - புதிய வருவாயையுடைய 
- தேவருலகம் , மருது 12 , உரை மதில் நகருக்கு அழகு 

அகழு மதிலு 
மலங்கார நீரமைய வென்பது போதர அணி தில்லை யென்றாா ( சிற் 181 , 
பேர் ) 

( பி - ம ) 1 ஆணையுங் கடங்கு மாயினக நகருக , ஆணையு நடத்து மாயினா 


நகருக 


அகழியின் வருணனை 
120 அனனமா மதிலுக காழிமால வரையை 

யலைகடல சூழந்தன வகழி 
பொனவிலை மகளிர மனமெனக கீழபோய்ப் 

புனகவி யெனத்தெளி வினறிக 
கனனிய ரலகுற றடமென யாாககும 

படிவருங் காபபின தாகி 
நன்னெறி விலக்கும் பொறியென வெறியுங் 

கராததது நவிலலுற றதுநாம 
ஆழிமாலவரை- சககரவாளகிரி , < நேமிமாலவரை மதிலாக 
( 188 ) அலைகடல் - பெருமபுறக்கடல விலைமாதா மனம ஆழந்திருக்கும். 
புனகவி தெளிவினமைக்கு கல்லா கவிபோற கலங்கி ( திருவிளை 8 22 ) 
கன்னியா காப்பு கட்டுடைக காவலிற காமா கன்னியே 

( சீவக 98 

) 
அகழிறகரா கோள்வாய முதலைய குணடகழி நீராக ( பு வெ 110 ) 

- ம ) கறபின தாகி * பொதியினை யெறியும் ! 
நாரமதறையற்ற , வெறியு நகரது 

(கச ) 


. 


3 வெறியு 


வேறு 
121 ஏகு கினற தங்க ணங்க ளோடு மெலலை காணகிலா 

நாக மொன்ற கனகி டஙகை நாம வேலை யாமெனா 
மேக மொண்டு கொண டெழுந்து விண்டொ டாந்த குன்றமென 
க நொந்து நின்று தாரை யமம திறகண வீசுமே 


62 


பாலகாண்டம் 


காம 


கணங்கள் - மேகக் கூட்டங்கள் நாகம - பாதாள உலகம , எலலை காண 
திலாக கிடங்கு 

வேலை - அசசம தரும 

தரும கடல மதிலுக்கு மலை 
கோடு றழா தெடுத்த கொடுங்க ணிஞ்சி ( பதிற் . கசு 1 ) , வரையுறழ 
நீணமதில் ( கலி கஉ 12 ) 

முடிபு மேகம தஙகணங்களோடும் மொண்டு கொணடெழுந்து 
கண தாரை வீசும 


. 


( பி - ம ) 1 காணகலா , நாக மெனற தனகி டங்கை 


காணலா 


( கரு ) 


122. அந்த மாம திறபு றதத கததெ ழுந்த லாந்து நீள 

காத நாறு பங்க யத்த கான மான மாதரார 
முந்து வாணமு கஙகளுக்கு டைந்து போன மொயமபெலாம 
வந்து போராவி ளைகக மாம திலவ ளைநத தொக்குமே 


பங்கயத் தகானம் - தாமரைக காடு மானம - பெருமையுள்ள போன 
மொயமபு - இழந்த வலிமை போா விளை ததவ மாதராா முகங்களாகிய 
தம பகையை வெலலும பொருட்டு 


( பி - ம ) 

2 மொய்த்தெலாம , மொயமபினால 
3" னைத்தன மானுமே , ளைந்த போனறவே 

(கசு ) 


லாநத சொ 


123. சூழந்த நாஞ்சில சூழந்த வாரை சுற்று முற்று பாரெலாம 

போழந்த மாகி டங்கி டைககி டந்து பொங்கி டங்காமா 
தாழந்த வங்க வாரி யிற்ற படுக்கொ ணாம தத்தினவீழந் 
தாழந்த யானை மீளகி லாத ழுந்து கினற போனறவே 


. 


1 


தனக 


ப 


சோந்த 


நாஞ்சில - ஏப்புழை , 

நாஞ்சிற கடி மதில் ( ரு 1. 90 ) , 
( நாஞ்சில - கோட்டை , ஆரை - பிள்ளைக்கோடடை ) பார் - பாறை 

பாறை , பாரெ 
லாம் போழந்த கிடங்கு மதுரைக் 730 ; மலைபடு 91 , அகநா 79 13 , 
புறநா 

5 இடஙகாமா - முதலை , முண்ட கத்துறை 
முதலைமா ( சூளா 
( சூளா நாட்டு 22 ) திரயக எனபதுபோல மா என்பது 

எனப் 
சாதாரண விலங்குகடகே யனறி நீரவாழுயிரகடகும் பறவைகடகும வழங்கும 
பெயா , ( உ - ம ) அசுணமா , முதலையுஞசுறாவும் 

மீனெனப்படுவ 
வல்லது மாவெனப்படா (சிலப் பதி 1-2 , அடியார் ) வங்கவாரி - கடல . 
முதலைக்கு யானை 125 


( 8. ம ) டுபபொ ணாம தததினால 


31 


மீதெ ழாத 


( கஎ ) 


3. நகரப் படலம் 


63 


124 ஈரும வாளின வாலவி ரிததெ யிற்றி ள 

ளமபி றைக்குலம 
பேர மினனி வாயவி ரிததெ ரிந்த கடபி றங்குதீச 
சோர வொனறை யொன்று முனறொ டாந்து சீறி டங்காமா 
போரு கந்து சீறு கினற போர ரக்கா போலுமே 


முதலை வாலுக்கு ஈாவாள முதலைக்கு அரக்கா 


3. 


- ம ) 1 4 வாலவி திரத 
வந்து , போரு வந்து 


நாவி திரத , நாநி மாத 


3 - போரில் 

( கஅ ) 


> 


125 ஆளு மனனம வெண்கு டைக்கு லஙகளாவருங்கரா 

கோளெ லாமு லாவு கினற குனற மனன யானையாத 
தாளு லாவு பங்க யத்த ரங்க முந்து ரங்கமா 
வாளும் வேலு மீன மாக மனனா சேனை மானுமே 


அனனத்துக்கு வெண்குடை கரா - முதலை , அகப்பட்ட பிராணிகளை 
இழுததுக கொளவது முதலைக்கு யானை , குதிரைக்கு அலை 

குதிரைக்கு அலை . ரு 11 8 
குன்றம் - மேருமலை வாளை ககு வாள வாளை பிறழுங் கயங்கடுப்ப 
வௌவாள விதிரதது ( பு வெ 147 ) கெண்டைக்கு வேல் வேலனன 
வொணகயல , வயறகெண்டையின் வேலபிறழினும் ( புறநா உசக - 6, 
உ அஎ 4 ) 


( பி - ம ) 


யருங்கராக 


2. மீன தாக 


( கக ) 


கட்டி 


126 விளிமபு சுற்று முற்று விதது வௌளி கட்டி யுளளுற 

பளிங்கு பொற்ற கட்ட கட்ட டுதது றபப டுததலிற 
றளிந்த கற்ற லத்தொ டச்ச லத்தினைதத னித்துறத 
தெளிந்து ணாதது கிறறு மெனற றேவ ராலு மாவதே 
விளிமபு 

க 6 5 விளிம்பு படுத்தலின - வௌ 
ளியை யுருக்கி (ததிணணையாக ) இருபுறமும் சுற்றி வாக கட்டி நடுவே 
சந்து சந்துக்கும் பொன தகட்டாலே குந்தள மிழைத்துப் பளிங்குக் கற் 
களைத தளவரிசையாயப் பதிப்பித்திருக்கிற படியினாலே ( ஓர் உரை ) 
தளிந்த - குளிர்ந்த , தளியாரசலதி ( சேதுபு சேதுவா 30 ) , தெளி 

ஆதிப்பிரானைத தளிந்தவாககலலது (திருமந்திரம் 
பளிங்கும் புனலும 949 , 1055 < பளிங்கு செற்றிக குயிற்றிய பாயொளி , 
விளிம்பும் வெள்ளமு மெய்தெரி யாது ( ரு 2 154 ) , பளிங்கினால 


வுள்ள 


527 ) 


64 


பாலகாண்டம் 


நீரினாலியன்ற 


விளங்குகின்ற , மாரனும 

மருளச செயத மாளிகை 
வென்ன நிழலெழுகினற ( சு 9 40 ) 
( பி . ம . ) விளிம்பு தெற்றி 1 

அப்தத கட்டடுத 


( 20 ) 


காவற காடு 


127. அனன நீர கனகி டங்கு சூழகி டந்த தாழியைத் 

துனனி வேறு சூழகி டந்த தூங்கு வீங்கி ருடபிழம 
பெனன வாமி றுமபு சூழகி டந்த சோலை யெணணினப 
பொன்னின மாம திடகு டுதத நீல வாடை போலுமே 
ஆழி - சககரவாள மலை 120 பெருமபுற ககடலு ம பேரிருளும 
நேமிவரையதனைக கருபபோதகமாங் கடல சூழும் , அழி நீரலை யாழியை 
வளைக்கு மந்தகாரக்குழாம ( பாகவத 54 25 ) சக்காவாளததைச சூழந்த 
இருட்டு மதிலுக்குப் புறததேயுள்ள அகழிக்கு உவமை சூழகிடந்ததாகிய 
அகன கிடங்கு இருடபிழமபெனனலாம இறுமபு - செயகாடு , சிற் 148 , 


IL 


உரை 


( 9 - ம் ) 1 நகாககு டுத்த 

(உக ) 
வாயிலகள 
128. எல்லை நினற வெனறி யானை யெனன நினற முனனைமால் 

ஒல்லை யுமபா நாடளந்த தாளின் மீது யாந்துபோய் 
மல்லல் ஞாலம் யாவு நீதி மாறு றாவ ழக்கினால 
நலல வாறு சொல்லும் வேத நானகு மனன வாயிலே 


எல்லை நினற வென்றி யானை தனமத வாரணம திறல ( தன் 
சிறப்புப் ) , யானைகளைத தனக்குச சுவாதீனமான எல்லையில் நிறுத்துவது 
கூத்திரியாக கியலபு ( க்ஷேமேந்த்ர பாரத ஸங்க்ரஹம் ) மால - திருமால 
வழக்கு - மககள் வழங்குதல் வாயில எனறது கோபுரததோடு 

கூடிய 
வாயிலை ; தீயழற செலவன செலவுமிசைத தவிரககும , வாயின மாடம் , 
வாயின மாடமொடு நாயி லுள்ள வழி ( பெருங் ங 3 30-31 , 25 14 ) 
வாயிலுக்கு வேதம , வாயில் யானை யெனன நினறன 
( பி - ம ) - நின்று 1 மீது யாந்தவால 

( ee ) 


129 தாவில் பொற்ற லததி னிற்ற வததி னோக டங்குதாட 

பூவு விரதத கறப கபபொ துமபா புககொ துங்குமால 


3 நகரப் படலம் 


65 


2 ஆவி யொதத சேவல் கூவ வனபின வந்தணைந்திடா 
தோவி யப்பு றாவின மாடி ருக்க வூடு பேடையே 


. 


பொற்றலம் - பொனனுலகம தவஞ செயதவா விண முதலிய இடங் 
களில் வசித்தல 348 தாளையுடைய பூவை உயிரதத ஓவியப் புறா - வாயின 
மாடத்தினமேற புறாவின் வடிவமாக அமைத்துள்ள உரு முடிபு ஓவியப் 
புறாவின மாட்டுச் சேவலிருகக ஊடும் பேடை சேவல் கூவ அணைந்திடாது 
ஒதுங்கும் 
( பி - ம ) 1 கொதுங்கலால 

ஆவி யொதத வனபு சேவல் கூவ வந்த ணைக 
திடா , வோவியப் 

( உக ) 
கோபுரம் 
130. கலல டிதத டுக்கி வாயபளிஙக ரிந்து கட்டிமீ 

எல்லு டைப்ப சுமபொன வைத்தி லங்கு பனம ணிககுலம 
வில்லி டக்கு விற்றி வாளவிரிக்கும் வெள்ளி மாமரம 
புலலி டககி டத்தி வச்சி ரதத காலபொருத்தியே 


இது முதல் மூன்று கவிகள் குளகம கோபுர வருணனை கல அடித 
தடுக்கி வாய பளிங்கு அரிந்து கட்டி - கற்களை விட்டுக் கெட்டணை பணணித 
தளவரிசைபோட்டு அடிப்படையில் பளிங்குக் 

கலலைப் பிளநது கட்டி 
( ஓர் உரை ) எல - ஒளி பசும பொன வைதது - பசும பொன்னை உருக்கிச 
சந்துக்குச் சந்து வாாதது வெள்ளி மாமரம புலலிடக்கிடத்தி - வெள்ளித் 
தகடடை ஆதாரச சிலையாகக கீழே பரப்பி ( ஓர் உரை ) 
( பி . ம் ) 1 எலலி டபபசும 

( உச ) 


131 மரக தத்தி லங்கு போதி கைதத லதது வச்சிரம 

புரைத விரதத டுக்கி மீது பொனகு யிற்றி மினகுலாம 
நிரைமணிக்கு லத்தி னாளி நீளவ குத்த வோளிமேல 
விரவு கைதத லத்தி னுயதத மேத கததின மீதரோ 


ஆளி நீள 

வகுதத ஒளி - ( தூண வரிசை ) , சிஙகததின வடிவங்கள் 
அமைந்த தூண ஒழுங்கு , ஒளி - ஒழுங்கு மரகதப போதிகை வைத்துச 
சுமை தாங்குமபடி அதனமேல வசசிரததாலே உததரஙகளும பாவுசிலையும 
பாயசசிச சந்துகளுககெலலாம சுண்ணாம்பு போல பொன்னைக காயசசி விட்டுச 
செங்கற பொடிபோல மாணிககஙகளைப பருககை தட்டிக கோமேதகத் 


9 


66 


பாலகாண்டம் 


தாலே கொடுங்கையை ஒழுங்காய வைதது ( ஓர் உரை . ) 

( ஓர் உரை . ) கை - கைம்மரம் 
மேதகம - கோமேதகம , முதறகுறை 
( பி - ம ) புரைத புதத டுக்கி 

2 மேலரோ 


1 . 


132 ஏழபொ ழிறகு மேழநி லதத லஞச மைத்த தெனன நூல 

ஊழு றககு றிதத மைத்த வுமபா செமபொன 2 வேயந்துமீச 
சூழசு டாசசி ரத்து நனம ணிதத சுமபு தோனறலால 
*வாழநி லக்கு லககொ ழுந்தை மௌலி சூட்டி யனனவே 

* ஏழபொழிறகு சமைத்ததெனன - ஒன்று மேலொன்றாயிருக்கிற 
ஏழு நிலையும் மேலே யிருக்கிற எழுலோகத்தைப்போல ( ஓர் உரை ) நூல 
ஊழ - நூலின மரபு . குறிதது - கருதி . மணிததசுமபு - மாணிககககலசம 
நிலககுலக கொழுந்து - பூமிதேவி முடிபு அத்தசும்புகள் 

மௌலி 
சூட்டியனன 
( பி - ம ) 1‘மேனி லததலரூ 

1 மேயாது 

( தோன்றுமால 
வாழ காககு லக . 

(உசு ) 
மாளிகை 

வேறு 
133 திங்களுங் கரிதென வெணமை தீற்றிய 
சங்கவெண 

சுதையுடைத தவள மாளிகை 
வெங்கடுங் காலபொர மேக்கு நோக்கிய 
பொங்கிரும பாற்கடற் றரஙகம போலுமே 

சுதை தீற்றிய மாடம புறநா . நஎ அ , மணி சு 43 , நைடத நகர . 5 
சங்க வெண சுதை - சஙகுச சுண்ணாம்பு வெண சுதைக்குத திங்கள் 641 
மேக்கு நோக்கிய - மேல நோக்கி எழுமபும தாங்கம - அலைகள் 
( பி • ம ) 1. சுதைபுரை 

( உ.எ ) 
134 புளளியம புறவிறை பொருந்து மாளிகை 

தளளருந் தமனியத தகடு வேயந்தன 
எளளருங் கதிரவ னிளவெ யிறகுழாம 
வௌளிவெண 1 கிரியிடை விரிந்த போலுமே 

இறை - புறாக்கள் தங்குவதற்கு அமைத்த இடம் , மாடததினமேல 
புறாக்கள் தங்குவதற்கு இடம வகுப்பது சிறப தருமம , இந்த இடம் ‘ கபோத 
கத்தலை எனப்படும் , கபோதம - புறா புறவு இறை பொருந்தும் மாளிகை , 


1 


3. நகரப் படலம் 


67 


- 


1. அயாவுற 


மாடத , திறையுறை புறவின செங்காற சேவல் , மனையுறை புறவின் 
செஙகாற சேவல பெரும்பாண் 438-9 , நெடுநல் 45 தவளமாளிகைக்கு 
வெள்ளிமலையும் அதன் மீதுள்ள பொனனாலியன்ற இறைகளுக்கு இளவெயிற 
குழாமும உவமை 
"( பி - ம ) 11 கிரிமிசை 

( உஅ 
135 வயிரநற கானமிசை மரக தததுலாம 

1 செயிரறு போதிகை கிடத்திச சிததிரம 
உயிரபெறக குயிற்றிய வுமபா நாட்டவா 
அயிரவுற விமைபபன வளவில் கோடியே . 

கால - தூண துலாம - தூணின மேலுள்ள போதிகையின் இருபக்கத 
தும கீழே வாழைப்பூ வடிவமாக அமைக்கப்படும் உறுப்பு , 136 , சிலப் . 
கரு 213 , பெருங் க 37 102 , உ 12 43 அயிராவுற இமைப்பன 
ஐயங் கொளளுமபடி விளங்குவன குயிற்றியனவாகிய சித்திரம இமைப் 
பன அளவில் கோடி 
( பி - ம ) 1 செயிரறப் போதிகை 

( உக ) 
136 சந்திர காநதததின றலத்த சந்தனப 

பநதிசெய தூணினமேற பவளப போதிகைச 
2 செந்தம னியத துலாஞ் செறிந்த திணசுவா 
இந்திர நீலதத வெணணில கோடியே 

தலத்த - தள வரிசையையுடையன செந்தமனியம - செம்பொன சுவா 
கள நீலக கற்களா லானவை 

{ பி - ம ) காந்தத்திற் றரளம வேயாதன 2 1 செந்தனி மணித துலாஞ ( 60 ) 
137 பாடக்க காலடி பதுமத தேயபபன 

சேடரைத தழீஇயின செய்ய வாயின 
நாடகத தொழிலின நடுவு துயயன 
ஆடகத தோற்றதத மகளி ரலலன 

இது பெண்களுக்கும் மாளிகைகளுக்கும் சிலேடை பெண்களுக்கு 
பாடகம அணிந்த காலகள பதுமமபோலவன , ஆடவரை அணை நதிருபபன , 
சேடா - இளையராகிய கணவா , ஊடறீர்ககும , சேடரிற சென்று புலலிச 
சிறுபுறந் தழீஇய தும்பி ( சீவக 852 ) வாய சிவப்பினையுடையன ; நடத 
தொழில் செயவன ; இடை பஞ்சின நுனியை ஒப்பன , துய - பஞ்சின 


1 { 


68 


பாலகாண்டம் 


நுனி , துயயைச் சுடுவெங்கனலில் ( உ 4 127 ) பொன்னின் தோற்றத் 
தையுடையன 


மாளிகைக்கு பாடு அகம - வேலைப்பாடு தன்னிடம் அமைந்த காலடி - 
பூமிககுள புதையுண்ட அடிப்படை , சேடரைத தழுவியுள்ளவை , சேடா - 
ஆதிசேஷன , பாதாளமவரை பயின்றுள்ளவை யென்றபடி , செய்ய ஆயின் - 
அழகையுடையன நாடு அகத தொழிலன - சிறபத தொழிலை நாடும் 

டத்தின , நடு தூயன வாயிருப்பன , பொனமயமாயின ; மகளிர் அல்லன - 
இத தனமைகளாற பெணகளலலா தன . 


( பி - ம ) தொபபன 


2. வளவிலாதன 


1 


(கூக ) 


138. புககவா கணணிமை பொருந்து றாதொளி 

தொக்குடன றயங்கவிண ணவரிற றோன்றலால 
திக்குற நினைப்பினிற செலலுந் தெயவவீ 
டொககநின றிமைபபன வுமபா நாடடினும் 

ஒளி தொக்கு - ஒளி கூடி கணணிமையாமையாலும , ஒளி தயங்குத் 
லாலும் மக்களும் தேவரைப் போல தோற்றினா வீடு -விமானம் . 
(பி.ம ) தொக்குட மயங்கிவிண 

(x2 ) 


139 அணியிழை மகளிரு மலங்கல வீரரும 

தணீவன வறநெறி தணிவி லாதன 
மணியினும பொனனினும வனைநத வலலது 
பணிபிறி தியனறில பகலை வென்றன 


தணிவன - தங்குவன மணி - மாளிகைக்கு அணியும முததுமாலை முதலி 
யன் , மாளிகைக்கு மணியும் பொனனும வனைதல 

115. பகல - 
சூரியன 


சீவக 


1 


( 5 ) 


[ 


( பணிபிறி தியன றன பாங்கு மிலலையே 
140 வானுற 1 நிவந்தன வரமபில செலவதத 

தானுயா புகழெனத தயங்கு சோதிய 
ஊனமி லறநெறி யுற்ற வெண்ணிலாக 
* கோனிகா குடிகடங் கொள்ளை சான்றன 


3. நகரப் படலம் 


69 


புகழினநிறம் வெள்ளை கோனங்கா குடிகள் - செல்வததரல அரசனை 
ஒத்த குடிகள , வீறுசால , மனனா விழையுங் குடியுள ( நான்மணிக். 54 ) 
கொள்ளை - மிகுதி 
( பி - ம ) நிமிரந்தன 

விண்ணவா 

31 கோனகா குடி , 
கோனிவா 4 கொளகை 

(கச ) 


1 


141. அருவியிற நாழந்துமுத தலங்கு தாமத்த 

விரிமுகிற குலமெனக கொடிவி ராவின 
பருமணிக குவையின பசுமபொன கோடிய 
வருமயிற கணததன மலையும் போன்றன 


அருவிக்கு முததமாலை , குலோத் உலா , 215 கொடிக்கு முகில 36 . 
கோடி - ஒரெண மயில மாடத்து இருத்தல நெடுநல் 97-100 . 

( பி - ம் ) 1 பொருமயிற 


142 அகிலிடு கொடும் புகை யளாயம யங்கின 

முகிலொடு வேற்றுமை தெரிக்கி லாமுழுத 
துகிலொடு நெடுங்கொடிச சூலம மின. 
பகலிடு மினனலின பரப்புப் போனறவே 


பனுவ 


கொடிசசூலம் , கொடி - ஒழுங்கு , புறநா உஉ 15 , மாளிகைகளின் 
மேற சூலங்கள் இருததல புலியூா மனபோற பிறையணி மாளிகை சூலத்த 
வாய ( சிற் 222 ) [ பகலிடு வின மணிப்பாப்புத தோனறுமே (பி- ம ) 
பகற்காலத்து இடுகின்ற இந்திரதனுபபோல மணியொளிகளின் பரப்புத் 
தோனறும ) 
( பி - ம ) 1 தெரிகலா 

சூழன மினனிடப் 

3 பதவிடை மின்மினி 
பறப்பத தோனறுமே , பகலிடு வின மணிப் பரப்புத் தோன்றுமே 

( கசு ) 


143 துடியிடைப் பணைமுலைத் தோகை யனனவா 

அடியிணைச சிலம்புபூண டரற்று மாளிகைக 
கொடியிடைத் தரளவெண கோவை சூழவன 
கடியுடைக கற்பகங கானற மாலையே 

கொடியிடைத் தாளவெணகோவை - துவசத்திலே யுள்ள முத்துமாலை 
தாளககோவை கற்பகமாலையைச சூழவன மாளிகைகளின உயா மிகுதி 
கூறியபடி 

( கஎ ) 


70 


பாலகாண்டம் 


144 காணவரு நெடுவரைக கதலிக கானமபோற 

றாணியிர பதாகையின குழாந்த ழைத்தன 
வாணனி மழுங்கிட 2 மயங்கி வைகலும 
சேணமதி தேயவதக கொடிக டேயக்கவே 


பதாகை - பெருங்கொடி கொடிகளுக்கு வாழைக கானம தாளிலே 
நிமிரநத வாள - ஒளி வைகலும் - நாடோறும சேண - ஆகாயம 
* ( பி ம ) 1 கோணிமிர மடாதி , 

( அ ) 


Y 


கட்டிட விசேடங்கள் 
145 பொன்றொடா மண்டப மலல பூததொடா 

மனறுக ளல்லன மாட மாளிகை 
குன்றுக ளல்லன மணிசெய குட்டிமம 
முனறிலக ளலலன முததின பந்தரே 


குட்டிமம - கல படுத்த மேடை , திண்ணையுமாம , குன்றென உயாந்த 
வக கோயிற குட்டிமம் , மணி கொள குட்டிமம் ( ச 8 109 , 6 7 
24 ) மணடபம பூததொடா போனறும மனறுகள மாடமாளிகை போன 
றும் , குட்டிமம குன்றுகள் போனறும இருந்தன வெனறும முனறிலகள 
முததின பாதரை யுடையன வென்றும் பொருள கொளக 

[ பொன் தொடா மண்டபம் முதலாகிய இவ்விடந்தோறும் முத்தின 
பந்தா உணடெனக ) பொன மண்டபங்களும் சாவடிகளும மெததை 
வீடுகளும் 

ரத்தின மேடைகளும் தெரு வீதிகளும முததின பந்தராய 
இருக்கும் ( ஓர் உரை ) 
(பி- ம் ) 1 பொனறிணி 

( கூக ) 
நகரின ஒளி 
146 மினனென விளக்கென வெற்றபி ழமபெனத 

துனனிய தமனியத தொழிற ழைததவக 
கனனிநன் னகரநிழல் கதுவ லாலரோ 
பொனனுல காயது புலவா வானமே 


. 


தொழில் தழைத்த கனனி - அழிவிலலாமை புலவா - தேவா 


( பி . ம் . ) 


கதுவ லாலனசே 


( 10 ) 


3. நகரப் படலம் 


71 


147 எழுமிடத் தகனறிடை யொனறி யெற்படும் 

பொழுதிடைப் போதலிற புரிசைப் பொனமதில் 
அழனமணி திருத்திய வயோததி யாளுடை 
நிழலெனப் பொலியுமா னேமி வானசுடா 


போனறது 


3 


யான 


நேமி - சூரியன சூரியன அயோததி யெனனும பெண்ணின நிழல 

இடை ஒனறி - நடுப்பகலில் ஒடுங்கி போ தலின - நீளுதலால 
அயோததியாளின ஒளியே சூரியன ஒளி என்பது கருத்து 
( பி - ம் ) 1 யேறி யெற்படும் புரிசைப் பொன்னகா 1 நேமி 

( சக ) 
அகிற புகை 
148 ஆயநதமே கலையவ ரமபொன மாளிகை 

வேயந்தகா ரகிறபுகை யுணட மேகமபோயத 
தோயந்தமா கடன்றுந் தூப நாறுமேற 
பாயநததா ரையினிலை பகர வேண்டுமோ 

ஒப்பு நின்றுபுயல வானம பொழிந்த நெடுந்தாரை , என்று மகிலகமழு 
மெனபரால - தெனறல , அலாததுங் கொடிமாடத தாயிழையா ரைமபால , 
புலாததும் புகைவான புகுந்து ( நளக 14 ) 

( உ ) 
பல இசைகள் 
149 குழலிசை மடநதையா குதலை கோதையா 
மழலையா குழலிை 

ங குழலிசை மகர யாழிலை 
எழிலிசை மடந்தைய ரினசொ லினனிசை 
பழையாதஞ் சேரியிற பொருநா பாட்டிசை 


. 


சை 


குழல் இசை - கூந்தல் இசைந்து வருகின்ற முடிக்க , முடியாத கூந்தன 
முடியாள (திருவாருருலா, கசு 0 ) குழல பேதைப் பருவததாருக்கு அடை 
மடநதையா பருவங் குறியாது நின்றது கோதையா - கூந்தலையுடைய 
பருவ மங்கையா எனறபடி 

மகரயாழ , 49 , குறிப எழில இசை - அழகு 
பொருந்திய சொல இனனிசை - சொற்களாகிய இனிய இசை பழையா 
கள் விற்பவர் , 95 பொருநா ‘ பொருநரும் போர்க்களம பாடுநரும 
ஏக்களம் பாடுநரும பரணி பாடுநரும் எனப் பலராம ( தொல் புறத . 
36 , ந ) உள்ளன என ஒரு சொல வருவித்து முடிக்க 

( பி - ம ) மழலைசெய மகரயாழ மயங்கு மெங்கணும் லவவிசை (ச ) 


- 


72 


பாலகாணடம் 


நகரின வேறு பல சிறப்புகள் 
150 கணணிடைக கனலசொரி களிறு காலகொடு 

மண்ணிடை வெட்டுவ வாடகை மைந்தாதம 
பணணைகள் பயிலிடங் குழிப டைபபன 
சுணணமக குழிகளைத் தொடாந்து தூரப்பன 


கள் 


யானை வெட்டுவதற்குக் காரணம தன நிழலைப் பிறிதொரு யானை 
யென்று கருதி யென்று கூறல அமையும வாடகைமைந்தாகள் - வாள விரா 

வாளையுடைய இளை ஞா பண்ணைகள் - விளையாட்டுக்கள் , 307 [மைக 
தா தம பண்ணைகள பயிலிடம் குழி படைப்பனவாகக களிறுகள காலகொடு 
வெட்டுவன , சுணணம அக்குழியைத் தூரப்பன ] 
( பி - 14 ) 1 , வெட்ட மைந்தாகள , ‘ வேடகு மைந்தாகள் 

( சசு ) 


151 


பந்துகண மடநதையா பயிற்று வாரிடைச 
1 சிந்தின முத்தின மவைதி ரட்டுவாரா 
அந்தமில சிலதிய ரகற்று குபபைகள 
நதிர னொளிகெட நிலாதத ழைபபன 


பெண்கள் பந்தாடல 93 திரட்டுவாராகிய சிலதியா 


( பி . ம ) 1 சிந்துவ ) 


தழைபப தணணிலா 1 


( சரு ) 


152 அரங்கிடை மடநதைய ராடு வாரவா 

கருஙகடைக கணணயில காமா நெஞ்சினை 
உருங்குவ மற்றவருயிரக ளனனவா 
மருங்குலபோற றேயவன வளாவ தாசையே 


உருங்குவ . உணணுவ , விடமுடை யாவினுட லுயிருருங் குவணம 
( பரி ச 42 ) காமா - அழகமைந்த யுவா 
( பி - ம , ) 1 * கண்ணிணை 

( சசு ) 
153 பொழிவன சோலைகள் புதிய தேனசில 

விழைவன தென்றலு மிஞிறு மெலலென 
நுழைவன வனனவை நுழைய நோவொடுங் 
குழைவன பிரிந்தவா கொதிக்குங் கொங்கையே , 


3. நகரப் படலம் 


73 


சோலைகள் புதியதேன சில பொழிவன, விறு - வண்டுகள் 

வண்டுகள் பிரிந்த 
வா - கணவரைப் பிரிந்தமகளிருடைய 

(சஎ ) 
154 

றங்குவ மகரயா ழெடுதத வினனிசை 
நிறங்கிளா பாடலா னிமிரவ வவவழிக 
கறங்குவ வளவிசிக கருவி கணமுகிழத 
துறங்குவ மகளிரோ ? டோதுங் கிளளையே 
இறங்குவனவாகிய யாழப் பாடலால நிமிரவன . வள்விசிக கருவி 53 . 

( பி - ம் ) 1 பாடலபோய நிமிரந்த வவவழி டொதுங்குங் கிள்ளையே ( சஅ) 
155 

குதைவரிச சிலைநுதற கொவவை வாயச்சியா 
பதயுகத தொழிலொடு பழிப்பிலா 
தன 
ததைமலாத தாமரை யனன தாளினால 
உதைபடச சிவபபன வுரவுத தோளகளே 

[ பதை அகம ( பி - ம ) -ஊடலிற் பதைத்த மனம , பதவு கைத்தொழி 
லொடு என்ற பாடத்துக்கு மென்மையான கைத்தொழிலொடு என்பது 

ருள ) பதயுகத தொழில் - கூதது , இங்கே சாந்திக கூத்து , விநோதக 
கூத்து , இரண்டு பாதங்களுக்கும் ஊட்டும் செம்பஞ்சுக் குழம்புமாம 

( பி - ம ) I பதவுகைத , பதையகத சிவாதன 
156 பொழுதுணர வரியவப் பொருவின மாநகாத 

தொழுதகை மடநதையர் சுடாவி ளக்கெனப 
பழுதறு மேனியைப் பார்க்கு மாசையால 
எழுதுசித திரங்களு மிமைபபி லாதவே 

பொழுதுணா வரிய நகா விலலுமிழ கலனக ளியாவு மிளிரசுட 
ரெறிக்கு மாற்றால் , எல்லியும பகலுந தோனறா திமையவ ருலக மேயக்கும் 
( நைடத நாட்டுப் 27 ) கற்பினால் தொழத்தகும பெருமையையுடைய மடக் 
தையா மாதரின வனப்ப நோக்கிக கண இமையாமை சீவக 2506 , 
மகளிர் மேனிக்கு விளக்கு 157 
( பி - ம ) | < மாசைகொல மிமைய வாதன 

( ரு ) 
157 தணிமலாத திருமக டயங்கு மாளிகை 

இணரொளி பரப்பிநின றிருடு ரப்பன 


. 


21 


10 


74 


பாலகாண்டம் 


திணிசுடா நெய்யுடைத தீவி ளக்கமோ 
மணிவிளக கலலன மகளிர் மேனியே 


தணி - தணமை , பரி சு 29 , க 


11 


( ருக ) 


158 பதங்களிற றணணுமை பாணி பண்ணுற 

விதங்களின் விதிமுறை சதிமி திபபவா 
மதங்கிய ரசசதி வகுத்துக் காட்டுவ 
சதங்கைக ளலலன புரவித தாளகளே 


தணணுமையும் பாணியும பணணும் உற விதங்களின் விதிமுறை பதங் 
களிற சதிமிதிப்பவா தணணுமை - மததள ஒலி பாணி - கைத்தாளம் 
உற - ஒத்து நிகழ சதி - தாளவொதது , தாளினைப் பெயாதது முன்னஞ 
சாதிமுறை பிறழா தாட ( கூர்ம திருக்கல 56 ) மதங்கியா - ஆடு மகளிர் . 
மகளிா காலிற கட்டிய சதங்கைகள் வகுத்துக் காட்டுவ , அவை அலலவாயின 
குதிரையின தாள்கள வகுத்துக காட்டும் , தாாகள ( பி - ம ) - குதிரையின 
கழுததிற சதஙகை , 171 மெத்து தகவும விதமும படவே , திததொரு 
தொநதொந திததீ யெனறென , றொததுக தாளத தொககத தததித , 
தததும பரிதன தாளொத ததுவே (திருவால 28 53 ) 


( பி . ம ) 1 மதங்கியாக கசசதி 


தாாகளே ) 


(ரு உ ) 


159 முளைப்பன முறுவலம முறுவல வெந்துயா 

விளைப்பன வனறியு மெலிந்து நாடொறும 
இளைப்பன நுண்ணிடை யிளைபய மெனமுலை 
திளைப்பன முததொடு செமபொ னாரமே 


* அநநகரில் வெந்துயா விளை பபன முறுவலே , இரட்சிக்கிறவரைப் 
பட்சிப்பன சகிலகளே ( ஓர் உரை ) 

( ருகூ ) 


160 இடையிடை யெஙகணுது களிய 

சாதன 
கடையிள வன்னங்க ணளின நீரககயல 
பெடையிள வண்டுகள் பிரச மாநதிடும் 
கடகரி யலலன மகளிர கணகளே 


யானை பிரசம மாநதல - மாரியங் களளின் போரவல யானை ( பதிற் 
உக 17 ) பொருள் அல்லன - இவை அல்லா தன களி - மகிழச்சி , தேன , 


3. நகரப் படலம் 


75 


களி அராதன 


களிமண , கள , யானை மதம , அஞ்சனக் குழம்பு , சிலேடை 
அனனம , தாமரை , கயல வண்டுகள் , கரி , மகளிர கணகள 
( பி . ம ) மாரத்திடும் , 

மாரநதிடும் 


161 தழலவிழி யாளியுந் துணையுந் தாளவரை 

முழைவிழக கிரிநிகா களிற்றின முமமத 
மழைவிழும விழுந்தொறு மணணுங் கீழுறக 
குழைவிழு மதிலவிழுங் கொடித்திண டோகளே . 


முழையில் விழும்படி மும்மத மழை விழும 


தானவரை . பாதசைலம 

( குரு ) 


குழை- சேறு 


162 ஆடுவாம புரவியின குரததை யாபபன 

சூடுவா ரிகழந்தவத தொஙகன மாலைகள 
ஓடுவா ரிழுக்குவ தூட லூட்டுறக 
உடுவாா வனமுலை கொழிதத சாந்தமே 


குரம - குளமபுகள் யாபபன கட்டுவன ஒடுவாா இழுக்குவது சாக 
தம , கோதை மடவாாதங் கொங்கை மிசைத்திமிரநத , சீதக களபச 
செழுஞ் சேற்றால் - வீதிவாய , மானக கரிவழுககும , (நள , க 13 ) 


9 யாாபபன 


( பி - ம ) ஆடுவார் 
163 இளைப்பருங் குரஙகளா லிவுளி பாரினைக 

கிளைப்பன வவவழி கிளைதத தூளியின 
ஒளிப்பன மணியவை யொளிர மீதுதேன 
துளிப்பன குமராதக தோளின மாலையே 

இவளி - குதிரை ஒளிப்பன - மறைக்கப்படுவன [ தொயயின மாவை 
(பி - ம ) - தோளிற பூண்ட மாலை ) 
( பி - ம ) 1 தாரணி " 

3 < தொயயின 
164 விலக்கருங் கரிமதம வேங்கை நாறுவ 

குலக்கொடி மாதாவாய குமுத நாறுவ 
கலக்கடை கணிபபருங் கதிரக ணாறுவ 
மலாகக்டி நாறுவ மகளிர கூந்தலே 


11 இளாந்த 


76 


பாலகாண்டம் 


. 


யாளை மதம நாறுதல் தக்க . 3 , விசேடக . அடிகள் 2,3 சில பிரதிகளில் 
பின முன்னாக உள்ளன கலக்கடை - ஆபரணக கடைகள , [ கலக்கடை - 
வாசல தோறும் அணிந்த ஆபரணம் ) கூந்தலில் இயற்கை மணம் ( ரு.அ ) 

அமராவதிக்கும் அளகைக்கும் மேம்பட்டது அயோததி 
165 கோவையி னிதனொடெண குறிக்கி லாதவத 

தேவாதக நகரியைச செப்பு கினறதென 
யாவையும விளங்கிடத் திகலி மிநநகா 
ஆவணங கணடபின னளகை தோற்றதே . 

கோவையின் குறிக்கிலாத - அயோத்தியின் வரிசையில வைத்து 
எணணபபடாத கோவை யிந்நகா ( பி - ம் ) - ஒழுங்காகக கட்டியிருக்கிற 
தெருக்களையுடைய நகா ( ஓர் உரை ) இகலி - பகைத்து ஆவணம் - கடைத் 
தெரு . அளகை தோற்றது , அமராவதியைச செப்புகின்றது என ? 
( 9 - ம் ) 14 கோவையில் ஈகரொடெண 

3 < வழங்கிடத 

( ருசு ) 
மைந்தா கூடடததிற காணபன 
166 அதிரகழ லொலிபபன வயிலி மைப்பன 

கதிரமணி யணிவெயில் காலவ மானமதம 
முதிரவுறக கமழவன முதத 

மின் 

னனுவ 
மதுகர மிரைபபன மைந்த ரீட்டமே 
அயில - வேல் மானமதம - கஸ்தூரி மதுகரம் - வண்டு 

மதுகரம் - வண்டு ஒலித்தல் முத 
வியன மைந்தரீட்டங்களில் 
( பி . ம ) 1 வெயிற்குழாங் மிசைபடன ? 

( 50 ) 
பலவகை ஒலிகள் 
167 வளையொலி வயிரொலி மகர வீணையின 

கிளையொலி 1 முழவொலி கினன ரததொலி 
துளையொலி பலலியா துவைக்குஞ சுமமையின 
விளையொலி கடலொலி மெலிய விமமுமே 

வளை - சங்கு வயிா - கொமபு வயிரும வளையும முருது . 120 , கினன 
ரம - ஒரு வாத்தியம் , ஒருவகைப் பறவையின் ஒலியும் எனபா , 940 துளை - 
குழல முதலிய துளைக கருவிகள் சுமமை - ஒலி 
( பி - ம . ) 1 

குழலொலி ) துவைக்குமொலலொலி 1 


3. நகரப் படலம் 


לך 


பல மண்டபங்கள் 
168 மனனவா தருநதிறை யளக்கு மணடபம 

அனனமென னடையவ ராடு மணடபம 
பனனருங் கலைதெரி பட்டி மண்டபம் 
உனனரு மருமறை யோது மணடபம 


பட்டி மண்டபம் - விதவஜஜன மண்டபம் , திருவா சதகம , 49 ; மணி 
60-61 , சிலப் ரு 102 , உரை அடி 3-4 மாறியுள்ளன 

(52 ) 
வேறு பல சிறப்புக்கள் 
169 இரவியிற சுடாமணி யிமைக்குரு தோரணத 

தெருவினிற சிறியன திசைகள் சேணவிளங் 
கருவியிற பெரியன வானைத் தானங்கள் 
பரவையிற பெரியன புரவிப் பநதியே 


இமைக்கும் - பிரகாசிக்கும் தோரணத்தையுடைய தெருவைக் காட்டி 
லும தானங்கள் மதங்கள் புரவிப் பாதிக்குக் கடல 


( பி - ம ) - - தோரணா 


( சு ) 


170 சூளிகை மழைமுகி றொடக்குந் தோரண 

மாளிகை மலாவன மகளிர வாணமுகம 
வாளிக ளனனவை மலாவ மற்றவை 
ஆளியை யனனவா நிறததி லாழப்பவே 


சூளிகை - மாடத்து உச்சியறை தோரண மாளிகை - 171 , வாளிகள் 
அன்னவை - பாாவை நிறம - உயிரநிலை , கோல தெரிந்து , வரி நுதல் யானை 
யருகிறத தழுததி ( அகதா கஉ 7-8 ) 
171 மனனவா கழலொடு மாறு கொளவன 

பொனனணி தேரொலி புரவித தாரொலி 
இனனகை யவாசிலம பேஙக வேங்குவ 
கனனியா குடைதுறைக களக வனனமே 


புாவிததாா - குதிரைகளின கழுததிற கட்டிய சதஙகை மாலை , தேரொலி 
தாசொலிகள் கழல்களுக்கு ( களக வனனம - களஹமஸம ) அன்னப்பறவை 


78 


பாலகாண்டம் 


யின குரல சிலம்பொலிக்கு 348 , 865 , 982 , மினனா சிலம்பிற சிலம்பும் 
குாலனனம ( சீவக 2890 ) , சிலம்பின குரலனனம ( அரங்கத்தந் 92 ) 
( பி - ம ) | வெங்கணும் 

கமல வன்னமே 


T 


பொழுது போக்கு 
172 ஊடவுங் கூடவு முயிரி னினனிசை 

பாடவும விறலியா பாடல கேடகவும 
ஆடவு மகனபுன லாடி யமமலா 
சூடவும பொழுதுபோஞ சிலாககத தொனனகா 
அகன புனலாடி மலா சூடல . 175 , ‘ பூககொயது நீராட ( 981. ) ( சுசு ) 

இதுவும் அது 
173 முழங்குதிண கடகரி மொயமபி னூரவும 

எழுங்குரத திவுளியோ டிரத மேறவும 
பழங்கணோ டிரந்தவா பரிவு தீர்தர 
வழங்கவும் பொழுதுபோஞ சிலாககம மாநகா 

குரம - குளமபு , இவுளி - குதிரை பழங்கணோடு - துன்பத்தால் , வழங்கல - 
பயன கருதாமற கொடுத்தல் , சிற் 127 , பேர் 
(9- ம ) 1 முனபி னூரவும் 

( சுஎ) 
இதுவும் அது 
174 கரியொடு கரியெதிர பொருத்திக கைப்படை 

வரிசிலை முதலிய வழங்கி வாலுளைப 
புரவியிற பொருவில்செண டாடிய போர்க்கலை 
தெரிதலிற் பொழுதுபோஞ சிலாககச சேணக 

யானைப்போர் தறள் , 758 , பு வே 350 வால - வெண்மை உளை 
தலையாட்டம் பொரு இல - ஒப்பற்ற குதிரைச செண்டாடல 

வாவுறுஞ , 
செணடியங்கு பரி ( உ 9 11 ) , நிலைச செண்டும் பரிசசெண்டும் வீசி 
( பெரிய கழறிற 126 ) 

( சு அ ) 
இதுவும் அது 
175 நந்தன வனததலா கொயது நவவி போல 

நதிளை யவரொடும வாவி யாடிவாயச 


3. நகரப் படலம் 


79 


சொதுவ ரழிதரத தேறன மாகதிதது 
துதலிற பொழுதுபோஞ் சிலாககவ வொணணகா 

நவவி .- மான . இளையவா - மகளிா செந்துவாழிதா . 88 , 1074 
தூது உந்தல கணவா பால் , 1072-3 

கொயது , ஆடி , மாந்தி என்ற முறை பினனுளள பூககொய , தீர விளை 
யாட்டு , உண்டாட்டுப் படலங்களை நினைபபிககினறன 
( பி - ம ) மாநதிசசூ 

( சுக ) 


வேறு 


கொடிகளின் வருணனை 
176. நானா விதமா நளிரமாதிர வீதி யோடி 

மீனாறு வேலைப் புனலவெண்முகி லுண்ணு மாபோல 
ஆனாத மாடத திடையாடு கொடிகண மீபபோய 
வானாறு நணணிய புனலவற்றிட நககு மனறே 
நானாவிதம 

நானா - பல நானாவிதமாம மாதிர வீதி - பலவகையான 
ஆகாய வீதிகளில் கொடிகளுக்கு வெண்மேகம 
( பி - ம ) | விதமாய 

( ஸ ) 
நகரமாந்தா சிறப்பு 
177. வனறோ ரணங்கள் புணாவாயிலும வானி னூடு 

செனறோங்கு மேலோ ரிடமினறெனச செயபொ னிஞ்சி 
குன்றோங்கு தோளரா குணங் கூட்டிசைக குபபை யென்ன 
ஒனறோ டிரணடு முயாந்தோங்கிய வுமபா நாண 

தோரணங்கள் - தோரணக்கமபங்கள் 1270 , ரு , 9 • 15 , 11 • 21 
வனறோல புணாநத மணிவாயில் என்ற பாடத்திற்கு வலிய யானைகள சோந்த 
ஆராயச்சிமணியையுடைய வாயிலெனக்கொளக இஞ்சியின் உயாவ புகழின 
உயாவுக்கு 

‘ கோடுறழநதெடுதத என்று தொடங்கும் ( பதிற் 16 , உரை ) 
பாடலை நோககுக ஒனரோடிரண்டு - மூன்று மூன்று மதில புறநகா , இடை 
நகா , அகநகா எனனும மூனறின மதில்கள் 

( பி - ம ) வனமோ ரணங்கள் புணாவாயிறும வானி னுமயா , வனறோல 
புணாநத முனிவாயிலும் வானி ஊடு , வனமேற புணாநத மணிவாயிலும் வானி 
2 வோங்க அண் 

( எ ) 


. 


80 


பாலகாண்டம் 


178 காடும் புனமுங் கடலனன கிடங்கு மாதா 

ஆடுங் குளமு மருவிசசுனைக் குன்று முமபா 
வீடும் விரவு மணபபந்தரும வீணை வண்டு 
பாடும் பொழிலு மலநல்லறப் பள்ளி மனனோ 

காடு முதல் பொழிலிறுதியாக வுள்ளன அல்லா தன அறபபளளி அற்ப 
பள்ளி - தரும்சத்திரங்கள் உமபா வீடு - மேல வீடு , செய்குனறின 
மேலிடம் இவை எல்லாம மலா பல்லவப் பள்ளிகள் 
( பி . ம ) பொழிலும மலாப்பல்லவம் 

( எ . ) 
179 தௌவார தழையுக திரையாழியு முடக நாளும 

வளவார முரசம் மதிரமாநகா வாழு மாக்கள 
களவா ரிலாமைப் பொருளகாவலு மிலலை யாரும 
கொளவா ரிலாமைக கொடுப்பார்களு மிலலை மன்னோ 

வளவாா முாசம , முரசு அதிரநகா 336 முரசம கடலுக்கு , பு வெ 
37 கொள்வார் மனனோ 98 

(எசு ) 
180 கலலாது நிற்பார் பிறரினமையிற கலவி 

Copp 
வலலாரு மிலலை யவைவலலால லாரு மிலவை 
எல்லாரு மெலலாப பெருஞ்செலவமு மெயத லாலே 

இலலாரு மிலலை யுடையராகளு மிலலை மனனோ (எச ) 
181 ஏகம முதற்கலவி முளைத்தெழுந் தெணணில கேளவி 

ஆகம முதற்றிண பணைபோக்கி யருந்த வததின 
சாகா தழைத்தன பருமபிததரு மமம லாந்து 
போகங் கனியொன்று பழுததது போலு மனறே 

முதல - ஒரு முதல் , எனறது விதையை பணை -கிளைகள் 
போககி.மேலோங்க விட்டு சாகம - இலை போலும அசைநிலை ( எடு ) 

கீழவரும இரணடு செய்யுடகள் நகரப படலத்தின் இறுதியிற சில ஏடு 
களிற காணப்படுகின மன 


ஏகம் 


எஙகும பொலியுஞ பரஞ்சுட ராகி யெவவுயிரும 
மங்கும் பிறவித துயாற மாற்று நேசம 
தங்குக தருமத துருவாகித தரணி மீது 
பொங்குங் கருணைப்புத்தேள கருததி யாமெவன புகலவோம . 


4. அரசியற் படலம் 


81 


வேத மதனுள விளைபொருள விகற்பத்து ளடங்காச 
சோதி மயமாயத துலங்கித தொல்லுயிரத தொகை பலவாய 
ஓது புவன முதரத்து ளொடுக்கியே பூக்கும் 
ஆதி முதலவ னமரிட மயோ ததிமா நகரம 


நகரப படலம் முற்றும 


4. அரசியற் படலம் 


தசாத சககரவாததியினது அரசியவின பெருமையைக் கூறும 
பகுதி அரசியற் படலம் சில பிரதிகளில் இது நகரப படலத்துள 
அடங்கும் 


வேறு 


நினறான 


1 


182 அமமா ணகருக கரச னரசாக கரசன 

செமமாண டனிக்கோ லுலகேழினுஞ் செல்ல நினறான 
இமமாண கதைக்கோ ரிறையாய விராம னெனனும் 
மொயமமான கழலோற றருநலலற மூாத்தி யனனான 
உலகேழ என்றது ஏழு தீவுகளை , 1238 தனிக்கோல செல்ல 

812 இராமபிரானை முறகூறினா கதாநாயகனாதலின ; 
கனை முறகூறினாா கதைக்கு நாயகனாதலின ( சீவக 6 , ந ) 

( க ) 
183 ஆதிம மறையும மருளும மறனும மமைவும் 

ஏதில மிடலவீர முயிகையு மெண்ணில யாவும் 
நீதி - நிலையு மிவைநேமியி னோர்க்கு நின்ற 
பாதிம முழுது மிவறகேபணி கேடப மனனோ 

ஒற்றுககள சநத நோக்கி விரிந்தன அருளும் , அறனும் 112 எதில் , 
ஏது = ஏதம - குற்றம் , கடைக குறை , 1193 நேமியினோ எனறது தசரத 
னுக்கு முன்பு ஆண்ட மனனாகளை நேமியினோக்குப் பாதிப்பணி கேட்ப , 
முழுதும இவறகே கேடய 
( 9 - ம் ) 1 ஆதிம மதியும் மருளு 

நிலையும மிலை 

( e ) 


11 


82 


பாலகாண்டம் 


184 மொய்யார கலிசூழ முதுபாரின முகந்து தானக 

கையார் புனலா னனையாதன கையு மிலலை 
மெயயாய வேதத துறை வேந்தருக கேயந்த யாரும 
செய்யாத யாக மிவனசெயது மறந்த மாதோ 


மொய் - வலிமை ஆாகலி - கடல் கையும் இல்லை , கை 

கை - அந்தண 
ரின கை , ஏற்றல அவாககே உரியதாதலின மறந்த - இளமையிலேயே 
செயது முடித்தமையின இப்பொழுது அவை மறந்தவையாயின தசாதன பல 
யாகங்கள் செய்தமை 

தசாதன எலலாயாகங்களையும் செயது 
முடிததானெனபது கருத்து 
( பி . ம் ) முகந்த தானக யாவும் 

( கூ ) 


L 1 36 


மனனான 


185 தாயொக்கு மனபிற றவமொக்கு நலமப யபபிற 

சேசெயாககு முனனின றொருசெலகதி யுயக்கு நீராலச் 
நோயொக்கு மெனனின மருந்தொக்கு நுணங்கு கேளவி 
ஆயப புகுங்கா லறிவொக்கு மெவாககு மன 
தாய ஒககும அனபு 1146 , க 3 19 , 82 

நலம் பயப்பில் தவம் 
ஒக்கும் , வேண்டிய வேண்டியாங் கெயதலாற செயதவம , ஈணடு முயலப் 
படும ( குறள் , 265 ) ஆயப்புகுந்தால் - மக்கள் ஆராயத் தொடங்கினால் 
அறிவொக்கு மெனறது , அறிதோ றறியாமை கண்டற்றால ( குறள் , 
1110 ) என்றபடி தம முன்னையறிவு அறியாமையாகத் தோன்றுதல் பற்றி 
எவரக்கும் - எப்படிப்பட்டவருக்கும் 
( பி . ம .) 1 மனனோ 

( ச ) 


186 ஈயாதே கடந்தா னிரபபோரகட லெணணி னனனூல 

ஆயாதே கடந்தா னறிவெனனு மளக்கா வாளாற 
காயகதே கடந்தான பகைவேலை கருத்து முற்றத 
தோயந்தே கடந்தான றிருவிற்றோடா போக பௌவம 
ஈயாதே 

1 , இலலோா புனக ணீகையிற றணிக்க, 
( கலி சஎ . 5 ) அளக்கா 

) - கடல தசரதனது கலவி யறிவு 
சொற்றுறை யறிபெருமையான ( உ . 1 , 12 ) போகம - அனுபவம 
திருவின நொடா போகபௌவம என்ற பாடத்திற்குத திருவினது 
தொடாபையும் போகபௌவததையும் எனக . 

( பி . ம ) திருவினறொடா 


கடல் 


வல்லான 


. 


4. அரசியற் படலம் 


83 


வெள்ளமும் 


இப்பாடலுக்குப் 

பின ஒரு பிரதியிற் காணப் பட்ட பாடல் வருமாறு : 
* விரிகதிர பாப்பிமெயப் புவன மீதிருள 
பருகுறும பரிதியங குலத்திற பாாததிபன 
இரகுமற றவன மக னயனென பானவன 
பெருகுமா தவததினிற பிறந்த தோனறலே 

வேறு 
187 வெள்ளமும் பறவையும விலங்கும வேசையா 

உள்ளமு மொருவழி யோட நின்றவன 
தளளரும பெருமபுகழத தசர தப்பெயா 
வள்ளலவள ளுறையயின மனனா மனனனே 

வேசையா உள்ளமும ஒரு வழியோட ‘மாரியுநதிருவு 
மகளிா மனமும , தககுழி நில்லாது ( பெருங் 

( பெருங்க 35 156-7 ) வள்ளுறை 
அயில மனனா மனனன அயிலை உறையினின்று எடுக்காமலே பகைவரை 
அடக்கினான் என்பது கருத்து , 

729 , 748 , உ 1 57 , • 2 84 , 
புறநா , கஉக 7 

உறை நிறுத்திய வாளினாற பகையிரு ளொதுக்கி 
( திருவிளை நாடு 1 ) 
188 நேமிமால வரைமதி லாக நீளபுறம 

பாமமா கடலகிடங்காகப் பனமணி 
வாமமாளிகைமலை யாக மனனாக்குப் 
பூமியு மயோததிமா நகரம போன்றதே 
நேமிமாலவரை 120,127 

ஆழம , பாமமாகடல 
( 790 ) வாமம - அழகு . பூமி அயோத்தி , நாடெ லாமொரு 
ராயதே ( 1204 ) 
( பி - ம் ) 1.போலுமே 

( எ ) 
189 யாவரும வனமைநே ரெறிந்து தீட்டலான 

மேவருங் கையடை வேலுந தேயுமால 
கோவுடை நெடுமணி மகுட கோடியால 
சேவடி யடைந்தபொற கழலுந தேயுமால 

யாவா வனமையும போ எறிந்து தீட்டலாற படைதேயதல் கழுக 
தோடும் வரிசிலை ( 251 ) கோவுடை - சிற்றாசாகளுடைய 

( பி - ம ) - ஆவரும் பரறிரது தீணடலான 


பாமம் 


நன்னக 


. 


84 


பாலகாண்டம் 


190 மணணிடை யுயிர்தொறும வளாந்து தேயவினறித 

தண்ணிழல் பரப்பவு மிருளைத் தள்ளவும 
அண்ணறன குடைமதி யமையு மாதலால 
விண்ணிடை மதியினை மிகையி தெனபவே 


அணணலதன அமையும - போதும 


( பி - ம் ) 1 • தெனனவே 


( க ) 


191 வயிரவான பூணணி மடஙகன மொயமபினான 

உயிசெலாந தனனுயி ரொப்ப வோமபலால் 
செயிரிலா வுலகினிற சென்று நின்றுவாழ் 
உயிரெலா முறைவதோ ருடமபு மாயினான 


( பெரிய 


குடிகள் உயிரைத் தன உயிரொப்ப ஓம்பல 395 , மண்ணில் வாழதரு 
மனனுவிாககெலாம , கணணு மாவியு மாமபெருங் காவலான 
திருவாரூாச 14. ) உயிரெலாமுறைவதோருடம்பு வைய மன்னுயி ராகவம் 
மனனுயிா, உயயத தாங்கு முடலனன மனனனுக்கு ( உ 2 17 ) , நெல்லு 
முயிரனறே மனனனுயிரததே மலாதலை யுலகம ( புறநா கஅசு ) 
ஆயினான - ஒத்தான 

( க 0 ) 
192 குனறென வுயரிய குவவுத தோளினான 

வெனறியக திகிரிவெம பருதி யாமென 
ஒனறென வுலகிடை யுலாவி மீமிசை 
கினறுநின றுயிர்தொறு நெடிது காக்குமே 

வனறியா திகிரி - ஆஞஞாசக்கரம் , 409 , பதிற் கச 18-9 திகிரிக 
குச சூரியன தக்க . 1 

( கக ) 


193 எயயென வெழுபகை யெங்கு மினமையால 

1 மொயபெறாத தினவுறு முழவுத தோளினான 
வையக முழுவதும வறிஞ னோமபுமேரா 
செய்யெனக காததினி தரசு செயகினறான 


( எயயென வெழுபகை - விரைந்து வரும் 

பகை ) மொய - போர் 
தோள தினவு - 1369 , ங 6 44 , 63 வறிஞன ஓமபும ஓரசெய 
‘ நெஞசே , ஈரம பட்ட செவ்விப பைம்புனத , தோரே ருழவன போலப் , 


5. திருவவதாரப் படலம் 


85 


பெருவிதுப் புற்றன்றால ( குறுந் கஙக 3 - 6 ) , மிடிய னொருசெய யாளனச 
செய விளையக காககுஞ செயலபோல ( பிரபு மாயையுறபத்தி . 49.) 
( பி - ம் ) 11 மொயபொரு 

( 52 ) 


அரசியற படலம முற்றும 


5. திருவவதாரப் படலம் 


திருமால ஸ்ரீ ராமராக அவதாரம் செய்ததைத் தெரிவிக்கும் 
பகுதி திருவவதாரப் படலம் எனப் பெறும 


தசரதன் வசிட்டமுனிவரிடம் புததிரனில்லாக் குறையைத் 

தெரிவிததுக் கொளளுதல 
194 

ஆயவ னொருபக லயனை யேநிகா 
தூயமா முனிவரற றொழுது தொலகுலத் 
தாயருந் தநதையுந தவமு மனபினான 

மேயவான கடவுளும பிறவும் வேறுநீ 
ஆயவன - அத்தகைய பெருமை வாயநத தசரதன முனிவான - முனி 
வாகளுள் மேலானவன தாயாரும பிறவும மற்றவாக்கு வேறு வேறா 
கும் , எனக்கு 
எனக்கு இவை எல்லாம 

நீயே என்பது கருதது , எநதை யாயு 
யெமமுனீதவம , வந்தனைத தெயவ நீ மற்று முற்றுநீ ( க 2.73 ) 

194 முதல் என்ன மாமுனிவன என்ற 223 - ஆம செய்யுள் முடியத் 
திருவாக்குரைத்த படலம் என்று ஒரு பிரதியிற காணப்படுகிறது 

( பி ம ) . முனிவரத தொழுது , முனிவனைத் தொழுது தாயுகத்ததை 
யுக தமரு 

( 
195 எங்குலத் தலைவாக ளிரவி தனனினும் 

தங்குலம் விளங்கிடத தரணி தாங்கினார 
மங்குந ரிலலென வரமயில வையகம 
2 இங்குநின னருளினா னினிதி னோமபினேன 


86 


பாலகாண்டம் 


தன முனனோ செய்தியைத தசரதன கூறுதல் . உ . 1 64 நின 
அருளினால் . உ . 1:44 
( பி - ம ) 1 விளங்குறது இங்குன தருளினா 

( e ) 
196 அறுபதி னாயிர மாண்டு மாணடுற 

உறுபகை யொடுக்கியிவ வுலக மோமபினேன 
பிறிதொரு குறையிலை யெற்பின வையகம 

மறுகுவ தெனபதோர மறுக்க முண்டரோ , 
அறுபதினாயிரம் ஆண்டு வையம அறுபதினாயிர மாணடு மாணடவன 
( உ 12 72 ) ஆண்ட வருடத்தொகை வான்மீகத்தில் வேறு மகா சக்கர 
வாததிகளுக்கு எல்லாம அறுபதினாயிரம் என்ற கணக்கு சீவசம்போதனை : 
க 757 , உ 1 13 , 12. 72 எறபின வையகம மறுகுவது என்று இங்கே 
கூறியதற் கேற்ப , 271 - ஆங்கவியில் , நின்னருளிற பூததவென , னானற 
தொல குலமினி யாசின வைகுமால எனகிறான மறுக்கம் - வருத்தம் 
( பி . ம் ) யடக்கியே 

மறுகுறு மெனபதோர் 


197 


அருந்தவ முனிவரும் மாத ணாளரும 
வருந்துத லினறியே வாழவின வைகினார் 
பெருந்துய ருழக்குவ ரெற்பி னெனபதோர் 
அருந்துயா வருததுமென னகததை யென்றனன 


வாழவு - மகிழவு 


அந்தணரும முனிவரும வேறு வேறு 
( பி - ம் ) 14 ருழக்குக 


( ச ) 


இதனபின அதிகப பாட லொன்று வருமாறு 
பொறையிலா வறிவு போதயபுணாப்பிலா விளமை மேவத 
துறையிலா வனச வாவி தூசிலா போலத தூயமை 
நறையிலா மலருங் கலவி நலமிலாப புலமை நனனீரச 
சிறையிலா நகரும போலச் சேயிலாச செலவ மென்றான 

கவி 222 வரை வசிட்டமுனிவா நினைதத நிகழச்சி 
198 முரசறை செழுங்கடை முதத மாமுடி 

அரசாதங் கோமக னனைய கூறலும 
விரைசெறி கமலமென பொகுட்டு மேவிய 
வரசரோ ருகன மகன மனத்தி னெண்ணினான 


5. திருவவதாரப் படலம் 


87 


முரசறைகடை 336 முதத மாமுடி இது முத்துக் கொண்டை யென 
வழங்கும் , கிரீடத்தின் நுனியிலும் முகத்தின் புறத்திலும் முத்துக் கொத 
துக்கள் அமைந்திருக்கும் . சரோருகனமகன - பிரமனுடைய மகன 
உ 1 34, 12 69 எணணினான வாயமையே ( 199 ) என இயைக்க , 
வினைமுறறை முன கூறிச செயப்படுபொருளைப் பின கூறுவது கமபா 


3 


இயல்பு , 264-5 


199 அலைகட னடுவணோ ரனநதன மீமிசை 

மலையென விழிதுயில வளரு மாமுகில 
கொலைதொழி லரக்காத கொடுமை தீர்ப்பனென 
றுலைவுறு மமரருக குரைதத வாயமையே 
( கொலைத் தொழில் எதுகை பற்றிக கொலை தொழில் என்றாயிற்று ) 
( 9 - ம் ) 1 மீககரு ) 


வாயமையை 


200 


உருத்திரன தேவாகளோடு செல்லல 
சுடுதொழி லாக்கராற றொலைந்து வானுளேரா 
கடுவமா களனடி கலந்து கூறலும 
படுபொரு ளுணாநதவப் பரமன் யானினி 
அடுகில னெனமறுத தவரொ டேகினான 


கடு அமாகளன - விடம் அமைந்த கழுத்தினன , 238 , உருத்திரமூாததி 
அடுகிலனெனறது வரம கொடுத்தது பற்றி , அரககாகள உருத்திரமூாததி 
யைப் பூசிக்கிறது பற்றியுமாம 
( 9 - ம ) 1 யாமினி, யடுவதில் லெனமறுத தவரொ டேகினா 

( 


( 
எ 
) 


இதற்குப்பின் சில பிரதிகளில் மட்டும் கீழவரும் பாடல் காணப்படுகிறது 


கறைமிடற் றிறைவனுங் கடவு ளோர்களும் 
மறைமுதற் கிழவனை வந்து நணணலும் 
முறைமையிற் " கடனமுறை முற்றி முண்டகத் 

திறைவனு மவரொடு மினிதி னேகினான 
(பி - ம் .) கறையடிக இறைவனுக , கறைமிடற றணணலும் 


A 


. ( செயகடன 


88 


பாலகாண்டம் 


யாவரும் நானமுகனிடம் அரக்கரின கொடுமையைத் தெரிவித்தல 
201 வடவரைக குடுமியி னடுவண மாசறு 

சுடாமணி மண்டபந் துனனி நானமுகக 
கடவுளை யடிதொழு தமரா கணடகா 
இடிநிகர வினையம தியமபி னாரரோ. 


மேருவின உசசியில் பிரமன வாழதல் , சு 23 49. அமார் எழுவாய 
வினையம் - சூழச்சி ; வினையமது 25 


( பி.ம ) 1 தமர கணடகா 


( 
அ 
) 


202 


பாகசர தனன றனைப் பாசத தாாததடன 
மேகநர தனபுகுந் திலங்கை மேயநாட 
போகமா மலருறை புனித வொல்லையின 
ஏகிநீ மீட்டமை யியமப் வேண்டுமோ 


அண்ன மகன 


பாகசா தனன - இந்திரன மேகநாதன - இந்திரஜித்து , இவன இரா 

போகம - அகலம் , மலாச்சி , ஆபோகம எனபதன முதற் 
குறை சொல்லினாரரோ என்ற பாடத்துக்கு எழுவாய அமரா 

{ பி . ம் ) I புனிதன மீட்டமை தோகைபா கற்குறச சொலலி னாரரோ 


3 


எனபதறகுப பின அடியிற 


சில பிரதிகளில் பாக சாதனன றனை 
கண்ட செய்யுள் காணப்படுகிறது 


என்று தம மிடாமுழு தியமபி யெங்ஙணும 
கனறிய நிருதரை யழிததுக காததியேல் 
ஒனறிய வுலகமு முயிர்கள் யாவையும் 
இன்று நீ படைத்ததென றியமபி னாரரோ 


( 
க 
) 


203 


யாவரும் திருமாலிடம் சேறல 
இருபது கரந்தலை யீரைந் தெனனுமத 
திருவிலி 1 வலிக்கொரு செயலின றெங்களால் 
கருமுகி லெனவளா கருணை யங்கடல் 
பொருதிடர் தணிக்கிலுண் டெனும பு ணாபபினால் 


5. திருவவதாரப் படலம் 


89 


. 


இருபது திருவிலி இத்தொடரையே பின்னும் கூறுவா கமபா ; 
சு . 4. 39 திருவிலி , திரு - அருட்செலவம , அருட்செலவஞ் செல்வத்துட 
செலவம ( குறள் , 241 ) புணாப்பு - சூழச்சி 

{ பி - ம ) 1 தனைத்தெறுஞ் 4 டெனும்புணரப்பினா 
( டெனப் புகனறன 
இதற்குப்பின் மூன்று பாடல்கள் அதிகமாக உள்ளன 
( 1 ) ஆயவ ரயனமுத லமா ரீறிலா 

நாயக னிருபத நயநது சிநதைமீ 
தோயவிலா தவனரு மறைக ளோதியே 

நேயமோ டிருந்திவை நிகழத்தன மேயினார 
{ 2 ) காததி நீயெமைக காக்கிலா தமமையாம 

ஏத்தி யேயிளைத தோமிறை வாவிடாப 
பாாததி யோ திருப பாறகடற பள்ளியின் 

மூாததி யேமுதல வாமுகின மேனியாய 
( 3 ) அந்த காரத தரககாசெய தீமையால 

நொந்து ளோமிறை வாநொடிய போதினில 
வந்து மாற்றிடும் வண்ண மெமக்கருள 

எநதை யேகரு ணாகர னேயெனா 
தேவாகள் பிரமதேவரை யடைந்து பின திருமாலை யடைந்தன ரென 
பது வான்மீகத்தில் இல்லை , மந்திரிகளையும் வசிட்டரையும் நோக்கித் தசரதன 
தனக்குப் பிள்ளையில்லாக குறையைக் கூறினான எனபது வான்மீகம் . ( 50 ) 
204 திரைகெழு பயோததித துயிலும் தெயவவான 

மரகத மலையினை வழுத்தி நெஞ்சினாற 
கரகம லதுகுவித திருந்த காலையிற 

பரகதி யுணாநதவாக குதவும் பண்ணவன 
பயோததி - பாற்கடல- தேவாகள் ஒன்று கூடித திருமாலைக கண்டு 
பேசியது தசரதனுடைய யாகசாலையினகண எனபா வான்மீகி முனிவர். 

( பி . ம் ) 1 - திரைதவழ பாற்கடற் றுயிலும் தேவனை 
இதன பின கீழவரும் பாடல் ஒரு பிரதியிலுள்ளது 

அறிதுயி லெழுந்தன னமரா கூப்பிடு 
மறைமொழித துதியொலி வந்தி சைக்கவே 
நிறைகுணத தமாகணினைத தழைப்பதை 
இறைவனுந் திருவுளத தறிந்தது கெயதவே 

( கக ) 


12 


90 


பாலகாண்டம் 


திருமால் காட்சி யளித்தமை 
205 கருமுகி றாமரைக காடு பூதது நீ 

டிருசுட ரிருபுறத தேநதி யேடவிழ 
திருவொடும் பொலியவோா செமபொற குன்றின மேல 

வருவபோற கலுழன மேல வந்து தோனறினான . 
தாமரை - செந்தாமரை காடு - தொகுதி ( சீவக 

2336 , ந ) கருமு 
கில தாமரைக காடு பூதது 

நீலககாாமுகில் கமலம பூதது 
வதே போலும ( ச 5 75 , பாகவதம் , 859 ) சந்திர சூரியா சங்கு சக 

இருவேறு மணடிலத் திலககம போல , நேமியும வளையு 
மேந்திய கையால ( பரி கங 8-9 ) , அழகொடு திருககைவளை திகிரிகளி 
னொபபுடைய வலாகதி ரிரட்டை தருவோம (தலோத் பிள்ளைத் முததப . 
16 ) , 

சங்கு திகிரி சந்தர சூரியா ( தக்க 700 ) இரு சுடரேநதிய மேகம 
திருமாலுக்கு சிலப் கக 41 - 51 பொன்மலை மேல ஏறும் மேகம் - 208 , 
பொன மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுளா 

காணீா 
அஞ்சிறைப் புள்ளுமொன றேறி வநதாா ( திவ் . ) வருவ - வருதல , தொழிற 
பெயா 


காககளுக்கு 


. 


வருது 


( பி - ம ) - 


1 யேடலாத 


( 
க 
) 


206 


1 


யாவரும் திருமாலை இறைஞ்சி மகிழதல 
எழுநதனன கறைமிடற றிறையுந தாமரைச 
செழுந்தவி சுகநதவத தேவுஞ் செனறெதிர 
விழுந்தன ரடிமிசை விணணு ளோரொடும 
தொழுந்தொறுந் தொழுந்தொறுங் களிது லங்குவார் 


கறை மிடற்று இறை - உருத்திரன 
தேவு - பிரமதேவன 


கறையடி ( பி - ம ) - ஐராவதம 


( பி . 4 ) எழுந்தனா கறையடிக கிறையும் 


1 ‘ களி துளங்கினா ( க ..) 


207 


ஆடினா பாடின ரங்கு மிங்குமாய 
ஓடின ருவகைமா நறவுண் டோாகிலாா 
வீடின ரரக்கரென றுவககும விமமலால 
சூடினா முறைமுறை துளவத தாண்மலா 


5. திருவவதாரப் படலம் 


உவகை மாநறவு உவகையின னறவை யுண்டுணாகிலாா ( ச . 2 
143 ) , காதலென றதுவுமோா களளிற் றோனறிற்றே ( சு 35.253 ) 
விமமல - மகிழசசி ஒப்பு 299 , ச 2 143 
( பி - ம ) மிங்குநின மேடினா 

( கச) 


208 


திருமால ஓர் ஆசனத்தில் அமாதல 
பொனவரை யிழிவதேரா புயலின பொற்புற 
எனனையா ளுடையவன றோணின றெமபிரான 
செனனிவான றடவுமண டபததிற சோந்தரி 
துன்னுபொற பீடமேற பொலிந்து தோனறினான 


எனனை 


யாளுடையவன கமபா மதம் இங்கே கருடாழவாரை 
யென்னை யாளுடையவன எனறாா 

( கரு ) 
யாவரும் அரக்கரது கொடுமையை விண்ணப்பித்தல 
209 விதியொடு முனிவரும விண்ணு ளோர்களும 

மதிவளா சடைமுடி மழுவ லாளனும 
அதிசய முடனுவந் தயலி ருந்துழிக் 
கொதிகொளவே லரககாதங கொடுமை கூறுவார் 

கூறினவா சிவபெருமானும் பிரமனும ( ஓர் உரை ) ( கசு ) 
210 ஐயிரு தலையினோ னனுச னாதியாம 

மெயவலி யரககரால விணணு மணணுமே 
செயதவ மிழந்தன திருவி னாயக 
உயதிற மிலலையென றுயிரப்பு வீங்கினார 


அனுசன - தமபி , குமபகாணன 
( 9 - ம் ) 1‘னதுசராதியா * மிழந்ததும் 
இதனபின , 

வானவ ரமமுறை வழங்க மாமதி 
தேனுறு மிதழியா தெரியல வேணியான 
ஆனவா தமைககா மமைததது கையனைத 

தானமுக நோக்கியே சாற்றன மேயினான 
என்ற செய்யுள் ஒரு பிரதியில் உள்ளது 


( கஎ ) 


92 


பாலகாண்டம் 


211 


எங்களை வரங்களா லரகக ரென்றுளாா 
பொங்குமூ வுலகையும புடைத்த ழிததனா 
செங்கணா யகவினித தீர்ததி யிலலையேல 
நுங்குவ ருலகெலா நொடியி னெனறனா 


தீரத்தி - தீரபபாய நுங்குவா - விழுங்குவா , 54 
(பி- ம . ) எதுகணல 

3 < தீாததலில 

ரூவகையோா 


1 


திருமால அபயம் அளித்தல் 
218 எனறன ரிடருழந் திறைஞ்சி யேத்தலும 

மனறலக துளவினான வருந்தல வஞ்சகன 
தனறலை யறுத்திடா தணிப்பன றாரணிக 
கொன்றுநீர் கேணமென வுரைததன மேயினான 
வருந்தல் 

வியங்கோள ( வஞ்சகா தன்றலை ( பி - ம ) யென்றதில் , 
ஒருமை பனமை பயக்கம . ) 
( பி -ம் ) - 
1 எனறயின னமராக ளிறைஞசி 

( கச ) 


1. வஞ்சகா 


213 


ப 


திருமால கூற்று 
வானுளோ ரனைவரும வான ரஙகளாக 
கானினும வரையினுங் கடித டததினும 
சேனையோ டவதரித திடுமின செனறென 
ஆனன மலாந்தன னருளி னாழியான 


கடிதடம் - காவலையுடைய உயாநத இடம ( மலைப்பக்கம் ) 


(உ o ) 


214 


மசரத மனையவா வரமும வாழவுமேரா 
நிசரத கணைகளா னீறு செயயயாம் 
கசரத துரகமரட் கடலகொள காவலன 
தசரதன மதலையாய வருதுந தாரணி 


மசரதம அனையவா - கானல நீரைப் போன்ற அரககா நிசரதகணை 
நிசம - சத்தியமாகிய ரதம -ாததம எனபதன இடைக்குறை ; இலககுத 
தவாத இரத்தம படிந்த கணை . ( மசரதம - பேயததோ , ரதகணை - பாவ 


5. திருவவதாரப் படலம் 


93 


காரிகள ஊனுண்டு இனிமை கணட கணை ) கசாத் காவலான 812 
ஆள் - காலாள ஆடகடல் - இவுளிக்கடல ( சீவக 28 ) 


( பி - ம ) 


துரகமாக கடல் 


1 


( உக ) 


215 


வளையொடு திகிரியும வடவை தீதர 
விளைதரு கடுவுடை விரிகொள பாயலும 
இளையவ ரெனவடி பரவ வேகிநாம 
வளைமதி லயோததியில வருது மெனறனன 


திருமாலே நானகு பாகங்களாகப் பிரிந்து அவதாரம செயதனரென 
பது வான்மீகம் 

வடவைதீதர - வடவா முகாக்கினியும தீயுமபடி பாயல - 
ஆதிசேடன 


( பி . - ம . ) வடவை தீரதர , 
இனையாகளென - 


வடவைத தீததர , 


3 


* வடவைத் தீயொ 

( ee ) 


216 


எலலோரும் மகிழதல் 
எனறவ னுரைததபோ தெழுந்து துள்ளினா 
நனறிகொண மங்கல நாதம பாடினா 
மனறலஞ செழுந்துள வணியு மாயனார் 
இனறெமை யளித்தன ரெனனு மேமபலால . 


ஏமபல - மகிழசசி 


( உக ) 


217 


வேறு 
போயதெம பொரும லெனனா 

விநதிர னுவகை பூததான 
தூயமா மலரு ளோனுஞ 

சுடாமதி சூடி னானும 
சேயுயா விசுமபு ளோருக 

தீர்ந்ததெஞ் சிறுமை யென்றாா 
மாயிரு ஞால முணடோன 

கலுழனமேற சரணம வைததான . 


பொருமல் - துககம 


சிறுமை - துனபம 


(உச ) 


94 


பாலகாண்டடம் 


பிரம 


| 


திருமால எழுந்துபோனபின தேவாகள் தாம் தாம் எவ்விதம் 

அவதரிப்பார்கள் என்பதைத் தெரிவித்தல 
218 . எனனையா ளுடைய வையன 

கலுழனமே லெழுந்து போய 
பின 
னனாவா னவரை நோக்கிய 

பிதாமகன பேசு கின்றான 
முன்னரே யெணகின வேந்தன 

யானென முடுகி னானமற 
மனனவா றெவரு நீரபோ 

யவதரித திடுமி னெனறான 
என்னை யாளுடைய ஐயன , 320 , 324 , 487 பிதாமகன - பிரம 
தேவா எண்கின வேந்தன - கரடி முகத்தோடு கூடிய ஜாமபவான 
தேவரின கொட்டாவியிற றோனறினனெனறு வான்மீகி இவனைக கூறுவா 

( பி . ம ) - மொழிகின மானமற 
219 

தருவுடைக கடவுள வேந்தன சாற்றுவா னெனது கூறு 
மருவலாக கசனி யனன வாலியு மகனு மென்ன 
இரவிமற றெனது கூறது கவற்கிளை யவனென றோத 
அரியுமற றெனது கூறு நீலளென றறைந்திட டானால 
அசனி.- இடி மகன - அங்கதன அங்கவற்கு - வாலிக்கு ரிக்ஷரஜவி 
எனற வானான ஒரு மடுவில மூழகிய பெண ஆனான , அப்பெண்ணை இந்தி 
ரனும சூரியனும காமுறப் பிறந்தவாகள வாலியும் சுக்கிரீவனும எனபா . 
இந்திரன , நான அஙகதனாகவும் பிறக்கிறேன எனறது வான்மீகத்தில 
இல்லை . அரி - அககினிதேவன 
220 வாயுமற றெனது கூறு 

மாருதி யெனன மறறோா 
காயுமற கடங்க ளாகிக 

காசினி யதனின மீது 
போமிடத துணிந்தோ மெனறாா 

புராரிமற றியானுங் காற்றின 
சேயெனப் புகன்றான மறறைத 

திசையுளோாக கவதி யுணடோ 


5. திருவவதாரப் படலம் 


95 


B ର 


புராரி - சிவபெருமான அனுமான உருத்திராமச மெனபா 
பெருமான , நானே அனுமனாவேன என்று சொன்ன செயதி வான்மீகத்தி 
லில்லை 

அவதி - எல்லை 


(3 - ம ) றியானே வாதசேய 


( உஎ ) 


தேவாகளின் அவதாரமும் யாவரும் தம் இருக்கை சேறலும் 
221 

அருடருது கமலக கணண னருணமுறை யலருளோரனும் 

ருடரு மிடற்றி னோனு மமரரு மினைய ராகி 
மருடரு வனத்தின மணணின வானர ராகி வநதார 
பொருடரு மெவருந் ததத முறைவிடஞ் சென்று புககார . 


கமலக்கண்ணன - திருமால மருள தரு - மயககததைத தருகினற 
பொருடரு மெவரும 245 


மனததின 


5. மிறைவா தததம , 


மிருவா தததம { உஅ ) 


சிறந்த புதல்வரைப் பெறும் உபாயத்தை வசிட்டா தசரதனுக்குக் 

கூறுதல 


222 


ஈதுமுன னிகழந்த வண்ண 

மெனமுனி யிதயத தெணணி 
மாதிரம பொருத திணடோண 

மனன நீ வருந்த லேழேழ் 
பூதல முழுதுந் தாங்கும் 

புதல்வரை யளிக்கும வேளவி 
தீதற முயலி னைய 

சிந்தை நோய தீரு மென்றான 


. 


ஈதுமுன நிகழந்த வண்ணம் இவ்வண்ணம நிகழந்த வண்ணம 
( 583 ) மாதிரம் - மலை பூதலம் என்றது உலகமெனனும துணையாய நின்றது 
பதினாலுலகும அளிக்கும் புதலவாததரும மகம , 275,742 , இது புத்திர 
காமேஷடியென்பது 


( 9 - ம் ) 


முழுதுக காககும 


" முதலி நுனறன 


( உக ) 


96 


பாலகாண்டம் 


மேற்கொண்டு செய்யவேண்டியவறறை மனனன வேண்டல 
223 எனனமா முனிவன கூற 

வெழுந்துபே ருவகை பொங்க 
மனனவா மனன னந்த 

மாமுனி சரணஞ் சூடி 
உனனையே புகலபுக கேனுக 

குறுகணவா தடைவ துணடோ 
அனனதற கடியேன செயயும 

பணியினை யளிததி யென்றான 


உறுகண - துனபம திருவாக்குரைத்த படலம் மற்றும் ஒரு பிரதி 
( பி - ம் ) பணியினி தளித்தி 

( 50 ) 


கலைக்கோட்டு முனியைக் கொண்டு யாகம் செயதால 

மைந்தா உளராவா என்று முனிவா கூறல் 
224 மாசறு சுராக ளோடு 

மற்றுளேரா தமையு மீனற 
காசிப னருளு மைந்தன 

விபாண்டகன கஙகை சூடும 
ஈசனும புகழதற கொததோ 

னிருங்கலை பிறவு மெண்ணிற 
றேசுடைத் தகதை யொபபான 

றிருவருள் புனைந்த மைந்தன 
இது முதல 

* உலப்பில் பலலாண்டு ( 274 ) வரையில் கலைக்கோட்டு 
முனி படலம் என்று ஒரு பிரதியிற் காணப்படுகிறது கலைக்கோட்டு முனி 
வரின வரலாறறைச சுமந்திரா கூறுவதாக வான்மீகம் கூறும 
( பி - ம் .) சுரரி னோடு 

( ) 
225. வருகலை யறிவு நீதி 

மனுநெறி வரமபு வாயமை 
தருகலை மறையு மெண்ணிற 

சதுமுகற குவமை சானறோன 


* 


( 
கூக 
) 


5. திருவவதாரப் படலம் 


97 


சிங்கம் - 


- 


திருகலை யுடைய விந்தச 

செகததுளோா தனமை தேரா 
ஒருகலை முகத்துச் சிங்க 

வுயாதவன வருதல வேண்டும 
திருகலையுடைய செகம , திருகு - மாறுபாடு , பாயிரம் , 1 
சிருஙகம உயாதவன 264 
( பி - ம ) 1 வருகலை பிறவு 

யாவம் வாயமை முகசகிருகை 

( உக ) 
226 பாந்தளின மகுட கோடி 

பரிததபா ரிதனின வைகும 
மாந்தாகள விலங்கென றுனனு 

மனததனமா தவததி னெணணிற 
பூந்தவி சுகந்து ளோனும 

புராரியும் புகழதற் கொத்த 
சாநதனால வேளவி முற்றிற 

றனையாக ளுளரா மென்றான 


மாநதரை விலங்கென்று உள்ளல் 230 , 233 மாதரை விலங்கென்று 
உள்ளல 233 , 739 
( பி - ம ) 1 முற்றத் தனையாக 

( s ) 
அமமுனிவரைக கொணரும் விதததை மனனன வினாதல 
227 , ஆங்குரை யினைய கூறு 

மருந்தவாக கரசன செயய 
பூங்கழ றொழுது வாழத்திப 

பூதல மன்னா மனனன 
தீங்கறு குணததான மிகக 

செழுநதவன யாணடை யுள்ளான 
ஈறுகியான கொணருந் தனமை 

யியமபுதி யிறைவ வென்றான 
அருந்தவாககரசன - வசிட்டமுனிவா . செழுந்தவன , செழுமை - மிகுதி 
( 9 - ம் ) புரியும் தனமை யருளிதி 

( கச ) 


1 


13 


98 


பாலகாண்டம் 


228 


( கவி 248 முடியக கலைககோட்டு முனிவரின வரலாறு ) 

வேறு 

உரோமபதன் இயல்பு 
புததான கொடுவினையோ டருந்துயரம 

போயொளிபபப புவனக தாங்கும் 
சததான குணமுடையோன றயையோடும் 

தணணளியின சாலை போலவான 
எததானும வெலறகரியான மனுகுலத்தே 

வந்துதிததோ னிலங்கு மௌலி 
உத்தான பாதனரு ளுரோமபத 

னெனறுளனிவ வுலகை யாளவோன 


புத்தான கொடுவினை - புத எனனும நரகம் செல்லுதற்குக் காரணமான 
கொடிய தீவினை யார்க்கும் , புத்திரத்திட டலையாமற புலவாநா டுதவுவது 
புனிதமான , அத தீரததம ( ச 10 21 ) சததான குணம , ( சதது . 
ஞானம ) தயை - அனபு அளி - அருள் , அருளெனனு மனபீன குழவி 
( குறள் , 757 ) தண்ணளியின் சாலை - குளிர்ந்த கருணையின் உறைவிடம் 
எத்தானும் - எதனானும் , உபாயங்கள் நான்கனுள் ஒன்றானும் மனு . 
சுவாயம்புவ மனு உரோமபதன ஆண்டது அங்கநாடென்று வான்மீகம் 


. 


சததாய , 


f 


( பி - ம் ) 1 புததாய 

றயாவோடும் , நயையினொடும் 
எத்தாலும் 

(கூரு ) 
மழை பெய்யும் வகை நாடிய உரோமபதனுக்கு முனிவாகள் கூறுதல 
229 அனனவன்றான புரந்தளிக்கும் திருநாட்டு 

ணெடுங்கால மறவ தாக 
மினனியெழு முகிலினறி வெந்துயரம 

பெருகுதலும வேத நனனூல 
மனனுமுனி வரையழைதது மாதானம 

கொடுக்கவுமவான வழங்கா தாகப 
பினனுமறை யவாக கேடபக கலைக்கோட்டு 

முனிவரினவான பிலிற்று மெனறாா 
மனனும - நிலைபெற்ற பிலிற்றும் - துளிக்கும 
( பி - ம ) கொடுத்தலுமவான - பின னுமுனி வராக கேடப் . 

( கசு ) 


. 


5. திருவவதாரப் படலம் 


99 


வேசையா கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வருவோம் எனல 
230 ஓதநெடுங் கடலாடை யுலகினில் வாழ 

மனிதாவிலங் கெனவே யுனனும 
கோதிலகுணத தருந்தவனைக கொணருமவகை 

யாவதெனக குணிக்கும் வேலை 
சோதிநுதற் கருநெடுங்கட டுவரிதழவாயது - 

தரள நகைத துணைமென கொங்கை 
மாதரெழுந் தியாமேகி யருந்தவனைக் 

கொணாதுமென வணககஞ செயதார 
மனிதரை விலங்கென்று உன்னுதல் 

226 , குறிப மாதர் - இவர் 
பரததையா , 739 

( ஙஎ ) 
வேசையா உரோமபதனிடம் விடை பெற்றுச் செல்லல 
231 ஆங்கவரம மொழியுரைபய வரசனமகிழக 

தவாககணிதூ சாதி யாய 
பாங்குளமற றவையருளிப் பனிபபிறையை 

பழிததநுதற பணைத்த வேயததோள 
ஏங்குயிடை தடிககுமுலை மிருணடகுழன... 

மருணடவிழி யிலவச செவ்வாயப 
பூங்கொடியீ ரேகுமெனத தொழுதிறைஞ்சி 

யிரதமிசைப் போயி னாரே . 


ஆயவற்றையும் , மறறவறறையும பாங்கு - நனமை பணைத்த . 
பெருத்து ஏங்கும - வருந்தும் தொழுதிறைஞசல மகளிர் தொழில 
( பி - ம ) 11 றவாக களிததுப 

( உ.அ ) 
8໙ ) 
வேசையரின செயலும் கலைககோட்டு முனிவா அவாகள் 

வசமாதலும் 
232 

ஓசனை பலகடந் தினியோ ரோசனை 
ஏசறு தவனுறை யிடமி தென்றுழிப 
பாசிழை மடந்தையா பனன சாலைசெய 
தாசறு மருந்தவத தவரின வைகினார் 


100 


பாலகாண்டம் 


ஓசனை - பத்து நாழிகை வழி எனபா வடமொழிச சிதைவு , 241 , 
சீவக . 98 , 953 ஏசு - இழசசி ஆசு - குற்றம் , 

அருந்தவஞ் செய்பவரைப் 
போல 

( ஙக ) 


233 

அருந்தவன றகதையை யற்ற நோக்கியே 
கருந்தடங் கணணியா கலைவல் லாளனிற 
பொருந்தினா பொருந்துபு விலங்கெனாபபுரிந் 
திருந்தவ ரிவரென வினைய செயதனன 
அற்றம் - சமயம் , 557 விலங்கெனாப புரிந்து - விலங்கென்று பிறா 
கருதுமபடி தவஞ செயது , முசுககுல மனையமெயம முனிவர் ( வி பா . 
குருகுலச , 65 ) பொருநதின மகளிா , தாங்கள் மாாபினிற கோடு 
பூத்த செறிதவ முனிவ ரெனன முனிவனை மயக்கம செய்ததாகக் கூர்ம 
புராணம் கூறும் , இராமனவதரிதத 5 
( பி . ம ) பொருந்தவும் , பொருந்துழி 

( ச ) 
234 

அருக்கிய முதலினோ டாச னங்கொடுத 
திருக்கென விருந்துபி னினிய கூறிய 
முருக்கிதழ மடந்தையா முனிவனை ததொழாப் 
பொருககென வெழுந்துபோயப் புரையுட புக்கனா 
அருககிய முதலியன 247 

புரை - ஒருகுடிசை 
( பி , ம ) 1 விருந்தபி னினிய கூறலும் 
235 திருந்திழை யவாசில தினஙக மாந்துழி 

மருகதினு மினியன வருககை வாழைமாத 
தருஙகனி பலவொடு தாழை யினகனி 
அருந்தவ வருந்தென வருந்தி னானரோ 
இனியன - இனிய சிற்றுண்டிகள வருக்கை - பலா மரத்தருங்கனி - 
மாம்பழம் தாழை - தெனனை தாழையினகனி - தேங்காய , தெங்கமபழம 
என்று நூல்களிற குறிக்கப்படும் 
( பி . ம ) தருத்தருக கனியொடு தாழை யின் பலம் ! 

( ச 2 ) 
முனிவரை வேசையா உரோமபதன நாட்டுக்கு அழைத்துப்போதல் 
236 . இனனன பலபக லிருந்த பினறிரு 

நனனுதன மடநதையா நவையின மாதவன 


> 


புரைகள் 


. 


5. திருவவதாரப் படலம் 


101 


அமம் 


என - எனறு 


தனனையெம மிடத்தினுஞ சாதல வேண்டுமென 

றனனவா தொழுதலு மவரொ டேகினான 
நவை இல - குற்றமில்லாத 
237 விமமுறு முவகையா வியந்த நெஞ்சினா 

1 அமமவிவ விதுவென வகலு நீணெறி 
செமமைய முனிவரன றொடச் சென்றனா 
தமமன மெனமருட டைய லாாகளே . 

ஆசசரியக குறிப்பு இவவிது - இந்த இது 
அமமகளிா கூற 

மருள்தையலாா - மயக்கததையுடைய பாததையா 
( 19 ம ) அமமவி திதுவென , அமமவீ திதுவென 

(சச ) 
மழை பொழிந்து வளன சுரத்தல 
238 . 

வளநகா முனிவரன வருமுன வானவன 
களனமா கடுவெனக கருகி வானமிசைச 
சளசள வெனமழைத தாரை கானறன 
குளனொடு நதிகடங் குறைக டீரவே 
வானவன - சிவன களன அமாகடு - மிடற்றில் அமைந்த விடம 

( 9 . ம ) ! வானமுகில 
239 பெருமபுன னதிகளுங் குளனும பெடபறக 

கருமபொடு செந்நெலுங் கவினகொண டோங்கிட 
இருமபுயல ககனமீ திடைவி டாதெழுந் 
தருமபுனல சொரிந்தபோ தரசு ணரநதனன 
பெடபு அற - ஆசைதீர கருமபும நெல்லும் சோததுக கூறப்படுதல் : 
நான்மணி , 11 , பு வெ 56 
( பி ம ) - சொரிதர வரசு 

( சசு ) 
அரசனது நினைப்பு 
240 காமமும வெகுளியுங களிப்புது கைததவக 

கோமுனி யிவணடைந் தனனகொல கொவவைவரயத் 
தாமரை மலாமுகத் தரள வாணகைத 
தூமமென குழலியா புணர்தத சூழச்சியால 


102 


பாலகாண்டம் 


. 


களிப்பு - மயககம காமம வெகுளி மயககம * காமம் வெகுளி 
மயக்க மிவை 

நோய ( குறள் , 360 ) கைத்த - வெறுத்த 
மென கூந்தல் - புகை யூட்டிய கூந்தல் , 281 , அகிலினாவி தேக்கிடுங் குழல் 
( சீவக . 2495 ) சூழச்சி - வஞ்சனை 
( பி - ம ) | களவுங் கைத்தெழு 

( சஎ ) 


டா 


உரோமபதன செயல 
241 

எனறெழுந் தருமறை முனிவர் யாரொடும் 
செனறிரண டோசனை சேனை சூழதர 
மனறலங் குழலியா நடுவண மாதவக 
குனறினை யெதிரநதனன குவவுத தோளினான 
மாதவக குன்று குன் றனனா குன்ற மதிப்பின ( குறள் , 898 ) 
யாரொடும் - எல்லாரோடும் குவவு - திரட்சி 

( சஅ ) 
242 வீழந்தன னடிமிசை விழிக ணீரதர 

வாழந்தன னினியென மகிழுஞ் சிந்தையான 
தாழந்தெழு மாதரார் தமமை நோக்கிநீர 
போழந்தனி ரெனதிடா புணாபபினா லென்றான 
ழந்தனன - அடியற்ற மரமபோல வீழந்தான 

263 
புணாப்பு - சூழச்சி 

( சசு ) 
கலைக்கோட்டு முனிவரின வெகுளியும் தணிவும் 
243 

அரசரு முனிவரு மடைந்த வாயிடை 
வரமுனி வஞ்சமென றுணாந்த மாலைவாய 
வெருவினா விணணவா வேந்தன வேண்டலாற 
கரையெறி யாதலை கடலும போனறனன 
மாலை - சமயம் , காலை போல கரை யெறியாத 

ஏற்ற 
தொடஙகாக கடலிற்றணி வெயதி நின்றான ( உ -4 141. ) 

- ( 50 ) 
244 வள்ளுறு வயிரவாண மனனன பனமுறை 

எள்ளறு முனிவனை யிறைஞ்சி யாரினும 
தளளருந் துயரமுஞ் சமைவுஞ சாற்றலும 
"உள்ளுறு வெகுளிபோ யொளித்த தாமரோ 


5. திருவவதாரப் படலம் 


103 


வள - கூடாமை 


சமைவு - இலலையாதல , ஒழிவு ; தானையு முலந்த 
தைவா தலைவருஞ சமைந்தாா ( ரு . 10. 67 ) , எப்புடலியுஞ சீமைய 
* வந்து தகா , வசுககளைத தழுவிச் சமைத்தே ( தக்க 398 , 483 ) 
இக்கவி சில பிரதிகளில் இல்லை 
(பி . ம ) வளளுறை 

உள்ளுறை 
முனிவரை அரணமனை அழைத்துப்போய மன்னன 

செயத உபசாரம் 
245 

அருளசுரந் தரசனுக காசி யுங்கொடுத்த 
துருடரு தேரினமே லொலலை யேறினன 
பொருடரு முனிவருக தொடரப் போயினான 
மருளொழி யுணாவுடை வரத மாதவன 
பொருடருமுனி 221 , பொருள் - அருளும தருமமும ( 52 ) 
246 

அடைந்தனன வளாக ரலஙக ரித்தெதிர 
மிடை 

நதிட முனியொடும் வேந்தன கோயில்புக 
கொடுங்கலில் பொற்குழாத துறையு ளெயதியோர் 
மடங்கலா சனத்தின் மேன முனியை வைத்தனன 


ஒடுங்கல இல - விசாலமான பொறகுழாதது உறையுள் , குழாம 

தெவவா தந்த நீணிதி சோந்த செம்பொன மாடமும 
( சீவக 153 ) 


திரட்சி , 


4 


247 அருக்கிய முதலிய கடனக ளாற்றிவே 

றுரைக்கு பதிலதென வுவந்து தானருள 
முருக்கிதழச சரநதையா முகத லாடனை 
இருககொடு விதிமுறை யினிதி னீந்தனன 
அருள - பெறறெடுத்த முருக்கு - முள் முருங்கை நலாள தனை 
இருக்கு - வேதமந்திரம 
( பி . ம ) - தில லென , முருககித ழிளமுலை முக 

( இச ) 
நாடு நல முறுதல் 
248 வறுமை நோய் தணிதர வானவ ழங்கவே 

உறுதுயா தவிரநததவ வுலகம வேந்தருள 


104 


பாலகாண்டம் 


செறிகுழவ போற்றிடத் திருந்து மாதவத 

தறிஞனாண் டிருககுந னரச வென்றனன 
அவவுலகம - அந்தநாடு , உலகின கூறுகளையும உலகமெனறல மரபு , 
253 , தொல் அகத சூ 5 என்றவா வசிட்டர் 

( பி . ம ) 1 தணிந்ததவ 


வேறு 


கலைக்கோட்டு முனிவரை அழைத்துவரத தசரதன பயணம் ஆதல 
249 என்றலுமே முனிவரனற னடியிறைஞ்சி 

மீணடேகிக கொணாவ னெனனாத 
துன்றுகழல முடிவேந்த ரடி போற்றச 

சுமந்திரனே முதலா வுள்ள 
வன்றிறலசே ரேமைசசாதொழ மாமணிததே 

ரேறுதலும வானோ வாழததி 
றெமது வினைமுடிந்த தெனச்சொரிந்தார 
மலரமாரி யிடைவி டாமல 


5 


ன 


முனிவான தன - வசிட்ட முனிவருடைய வினை - தீவினை 

( பி- ம ) ! முதலவராய < ரமைசசரொடு 
250 . காகளமும பலலியமுங் கனைகடலின 

மிகமுழஙகக கானம பாட 
மாகதாக ளருமறை நூல வேதியாகள் 

வாழ்ததெடுப்ப மதுரச செவ்வாய்த 
தாகையாபல லாணடிசைப்பக கடற்றானை 

புடைசூழச சுடரோ னெனன 
ஏகியருந் தவரொடுமபோ யுரோமபதன 

றிருநாடடை யெதிரநதா னனறே 


மாக 


சினன மெனனும வாததியம பலலியம - பலவித வாத்தியங்கள் 
தாகள் கானம 251 , மாகதா - இருந்து ஏத்துவாா 

மகளிர் பல 
வாணடு இசைததல 254 , 893 , 1202 , 1336 . 
(பிம எகியரு நெறிநீங்கி 

( ருஎ ) 


5. திருவவதாரப் படலம் 


105 


உரோமபதன தசரதனை எதிர்கொண்டு செய்த உபசாரம் 
251 , கொழுந்தோடிய படாகீரத்திக கோவேந்த 

னடைந்தமைசென றொற்றா கூறக 
கழுந்தோடும வரிசிலைககைக கடற்றானை 

புடைசூழக கழறகால வேந்தன 
செழுந்தோடும் பலகலனும வெயிலவீச 

மாகதாகள திரண்டு வாழதத 
எழுந்தோடு முவகையொடு மோசனைசென 

றனனரசை யெதிரகோ ளெண்ணி 
கீர்த்தியின் கொழுந்து 

1201 

கழுந்து தனியன் , 10 , அடிக . 
தோடு - ஆடவரின காதணி , தோடுடைய செவியன ( தே . திருஞா ) 

( பி . ம் ) | பாட 
252 . எதிரகொள்வான வருகினற வயவேந்தன 

றனைககணணுற றெழிலி நாண 
அதிரகின்ற பொலந்தோநின றரசாபிரா 

னிழிந்துழிச்சென றடியின வீழ 
முதிரகின்ற பெருங்காத றழைத்தோங்க 

வெடுத்திறுக முயங்க லோடும் 
கதிரகொணட சுடாவேலான றனை நோக்கி 

யிவையுரைத்தான களிபபின மிககான 
பொலந்தோ - பொறறோ அடிவீழாதவன உரோமபதன முயங்குதல் 
தழுவுதல உரைததவன உரோமபதன 

( குக ) 
253 யானசெயத மாதவமோ விவவுலகளு 

செயதவமோ யாதோ விங்ஙன் 
வானசெயத சுடாவேலோ யடைந்ததென 

மிகமகிழா மணித்தே ரேற்றித 
தேனசெயத தாரமவுலித தோவேந்தைச 

செழுநகரிற கொணாந்தான றெவவா 
ஊனசெயத சுடாவடிவே லுரோமபத 

னெனவுரைக்கு முரவுத தோளான 
யான செயத மாதவம 333 உலகம் - உரோமபதன நாடு ; 653 . 
(பி.ம் ) 1. மன மகிழக 

( 40 ) 


14 


106 


பாலகாண்டம் 


- கூரமை 


254 . ஆடகப்பொற சுடரிமைக்கு மமணிமாடத 

திடையோரமண டபததை யணமிப 
பாடகசசெம பதுமமலாப பாவையாபல 

லாணடிசைபபப பைமபொற பீடத 
தேடுதுற்ற வடிவேலோன றனையிருததிக 

கடனமுறைகள யாவு நோந்து 
தோடுதுற்ற மலாததரரான விருந்தளிப்ப 

வினிதுகந்தான சுராநா டீந்தான 
ஆடகப் பொன நாலவகைப பொனனில் ஒன்று , மற்றவை கிளிச 
சிறை , சாதரூபம , சாமபூந்தம 

பாடகம - காலணிகளில் ஒன்று 
துற்ற - இதழகள் நெருங்கிய ஏடு - இதழ , இது மலாகளுக்காகி அமமலாக 
ளாலான மாலைக்கு ஆகுபெயராயிற்று , வேலுககு மாலை அணிதல வழக்கு 
வடி 

தோடு - இதழ சுராநா டீந்தான் 257 , 335 . 
( பி . ம ) 

யாவு மீந்து - 
முனிவரை அனுப்புவதாக உரோமபதன் கூறத தசரதன 

அயோததி மீளல 
255 செவவிதறுஞ சாநதளிததுத தோவோ தன 

றனைநோககி யிவணீ சேரந்த 
கவவையுரைத தருளதியென நிகழந்தபரி 

சரசாபிரான கழற லோடும 
அவவியநீத துயாந்தமனத தருந்தவனைக 

கொணாந்தாங்கண விடுப்ப னானற 
செவவிமுடி யோயெனலுந் தேரேறிச 
சேனையொடு மயோததி சோந்தான 

கவவை - காரியம , சு 35 198 பரிசு - விதததை 
அவவியம் - பொறாமை 
( பி ) i < சவ்வி 

( 62) 
உரோமபதன முனிவரை உடன்படுத்தி அனுப்புதல 
256 . மனனாபிரா 

பானகனறதறபின வயவேந்த 
னருமறை நூல வடிவு கொண்ட 
தனனமுனி வானுறையு டனையணுகி 

யிணையடிததா மரைக ளமபொன 


செவ்வி - அழகு 


5. திருவவதாரப் படலம் 


107 


மனனுமணி முடியணிந்து வரனமுறைசெய 

திடவிவணீ வருதற கொதத 
தனனையென வடியேறகோா வரமருளு 

மடிகளென யாவ தென்றான 


வயவேந்தன - உரோமபதன 
259 , 266 , 269-70 


மறை நூல வடிவங்கொண்ட முனி : 


( பி . ம ) I வரமருளக வடிக 


( சுக ) 


257 


புறவொனறின பொருட்டாகத துலைபுக்க 

பெருந்தகைதன புகழிற பூதத 
றனொன்று திருமனததா னமராகளுக 

கிடாவிளைக்கு மவுண ராயோா 
திறலுண்ட வடிவேலோன றசரதனென 

றுயாகீரத்திச் செங்கோல வேந்தன 
விறலகொண்ட மணிமாடத் தயோததிநக 

ரடைந்திவணீ மீளக வென்றான 


புறவொனறின பெருந்தகை 731 , சு 4 110 , 15 355 , 
புறநா நள 5-6 , சிலப் 20 52 , விக் 11 , குலோத் 17 , இராசராச . 
6 , மணிமாடத்தயோத்தி 334 

( சுச ) 


258 . 


அவவரநதத தனயினிததோ கொணாதியென 

வருந் தவததோ னருள லோடும் 
வெவ்வரநதின றயிலபடைக்குஞ் சுடாவேலோ 

னடியிறைஞ்சி வேந்தா வேந்தன 
2 கவவையொழித துயாந்தனனென றதிரகுரறறோ 

கொணாநதனனிக கலைவல லாளன 
செவவி நுதற் றிருவினொடும் போநதேறு 

கெனவேறிச சிறந்தான மனனோ 


அரநதின் றயில் படைக்கும் சுடாவேல 180 ; ரு 12. 2 ; வாளரக் 
துடைத்த 

வைவேல அரந்தினப பிறந்த பைம பொன (சீவக 


108 


பாலகாண்டம் 


கவவை - துன்பம் 


செவ்வி நுதற்றிரு 


461 , 1507 ) அயில் - கூர்மை 
சாநதை 

முகநலாள ( 247 ) 
( பி ம ) 

னறைத லோடும 


கவவையொழிந்து 


( சுரு ) 


வேறு 


முனிவரின் புறப்பாடு 
259 . குனிசிலை யரசனுங் கரங்கள் கூப்பிடத் 

துனியறு முனிவரா தொடாந்து சூழவர 
வனிதையு மருமறை வடிவு போனறொளிர் 
முனிவனும பொறிமிசை நெறியை முன்னினான 
பொறி - தோ , இந்திரியங்கள் சிலேடை துனியறு - ஒருவருடனும் 
வெறுப்பில்லாத , துனியில் காட்சி முனிவா ( முருகு 137 ) 
( ம ) | வயவனும் 

( சுசும் 


260 . 


தேவாகளின மகிழச்சி 
அந்தர துந்துமி முழக்கி யாயமலா 
சிந்தினா களிததன சறததிற றேவரும் 
வெந்தெழு 2 கொடும்பிணி வீழக்கு மெயமமுதல 
வந்தெழ வருடரு வானென றெணணியே 


மெய்ம முதல் - பரமபொருளாய இராமன அறததின - தருமம 
களித்ததைப்போல கொடும்பிணி - கொடிய பிறவிநோய 

(யம) ரறமுக தேவரும் 1 2 . கொடுவினை , 3 : வீட்டு மெயமுதல ( சுஎ ) 


தசரதன மகிழச்சி 
261 தூதுவ ரவவழி யயோததி துனனினார 

மாதிரம பொருத்தோண மனனா மனனன முன 
ஓதினா முனிவர வோத வேந்தனும் 
காதலென றளவறு கடலு ளாழந்தனன 
மாதிரம - மலை ; மதுரைக் 10 , ந முனி வாவு ஓதினா காதல என்ற 
அளவறுகடல ஆயபோனபெனு மளக்கா உ 2 52 . 

( சுஅ ) 


5. திருவவதாரப் படலம் 


109 


262 


தசரதன எதிர்கொளச் செல்லுதல 
எழுந்தனன பொருக்கென விரத மேறினன 
பொழிந்தனா மலாமழை யாசி பூததன 
மொழிந்தன பலலிய முரச மாரததன 
விழுந்தன தீவினை வேரி னோடுமே 


மொழிந்தன பலலியம புகனற தீங்குழல் ( சீவக 1940 ) , மிருதங 
கம வாசிததல எனபது வழக்கு 

( சுக ) 


263 பிதிரந்ததென மனத்துயாப பிறங்க லென்றுகொண் 

ட திரநதெழு முரசுடை யரசா கோமகன 
முதிரநதமா தவமுடை 2 முனியை யனபினோ 
டெதிரந்தனன யோசனை யிரணடொ டொனறினே 
பிதிரந்தது - துளாயது துயாப் பிறங்கல - துன்ப மலை மூன்று யோச 
னைத தூரததி னெதிரநதனன 
1 கடலுடை முனியைக கணகளால 

( எ ) 


2 . 


264 நற்றவ மனைத்துமோர நவையி லாவுருப 

பெற்றிவ ணடைந்தெனப் பிறங்கு வானறனைச 
சுற்றிய சீரையு முழையின றோற்றமும 
முற்றுறப பொலிதரு மூாததி யானறனை 
நற்றவம உருவெடுததல 651 
651 நவை - குற்றம் 

சீரை - மாவுரி உழை 
தோற்றம் . 225 மூாததி - வடிவுடையவன் 

( எக ) 


265 


அணடாக டுயரமும மரகக ராற்றலும 
விணடிடப் பொலிதரு வினைவ லாளனைக 
குணடிகை குடையொடுங் குலவு நூனமுறைத 
தணடொடும் பொலிதரு தடககை யானறனை 


1-2- 744 குணடிகை முதலியன : தொல் மரபு சூ 70 , கலி . 
• • 1.4 நூல முறை - நூலகளிற கூறிய முறைப்படியே முடிபு , எதிராக 
தனன 263 , மூாததியான றனை 264 , தடககையானறனை 265 வினை 
முறறை முன கூறிச செயயப்படுபொருளைப் 
இயலபு , 198-9 

( எ . ) 


பின கூறுவது 


கடியா 


110 


பாலகாண்டம் 


266 . 


கலைக்கோட்டு முனிவரின் ஆசியை மனனன பெறுதல் 
இழிந்துபோ யிரதமாண டிணைகொ டாணமலர் 
விழுந்தனன வேந்தரதம வேந்த னீதியான 
மொழிந்தன னாசிகண முதிய நானமறைக 
கொழுந்து மேற் படாதாக கொழுகொம பாயினான 


நான மறைக்கொழுந்து - நால வேதமாகிய கொடியின் கொழுந்து 
( பி . ம் ) . வேந்தன் மெயமமையான , வேந்தன மேன்மையால் 

2 கொள் 
கொம பாயினான 

( எசு ) 


267 . 


1 


மன்னன் முனிவரை அழைத்துப் போதல 
அயலவரு முனிவரு மாசி கூறிடப் 
புயலபொழி தடக்கையாற றொழுது பொங்குநீரக 
கயலபொரு விழியொடுங் கலைவ லாளனை 
இயலபொடுக கொணரநதன னிரத மேற்றியே 


புயல பொழி தடக்கை 1 , குறிய கயல பொருவிழி 

சாநதை , 
பனமொழித தொடா 

( பி . ம ) 1 புயலபொரு தடககையார , புயலபொழி தரநதி பெருகு 
பொங்குரேக 

( எச ) 


} 


268 அடிகுரன முரசதி ரயோததி மாநகா 

முடியுடை வேந்தனம முனிவ னோடுமோா 
கடிகையி னடைந்தனன கமல வாணமுக 
வடிவுடை மடநதையா வாழத்தெடுப்பவே 
அயோததி மாநகா மா உலோகமா பால னெனபதிறபோல , சீவக . 
ந வாழத்து - பலலாண்டு 

( எரு ) 


395 ந 


269 


வசிட்டா சபைக்கு வருதல 
கசட்டறு வினைத்தொழிற களவ ராயுழல 
அசட்டாக ளைவரை யறுவ ராக்கிய 
வசிட்டனு மருமறை ” வடிவு போனறொளிர் 
விசிட்டரும வேததவை பொலிய மேவினா 


5. திருவவதாரப் படலம் 


111 


4 


கசடு - கீழமை அசட்டாகள அசட்டு வசிட்டன ( தக்க 

( தக்க 488 ) , 
அசட்டுருக்கள ( திருப்புகழ் , குறிதத மணிப ) , சளததிற பிணிப்பட 
டசட்டுகரியைக்குள் ( கந்தரலங் 7 ) ஐவா - பஞ்சேந்திரியங்கள் அறுவா 
அற்றவா , ஐவரை ஆறு பேராக்கிய எனபது வேறு பொருள் ஐவரை 
யகத்தடைத்துள ( பி - ம ) 397 விசிட்டா விசிட்டம் - மேனமை வசிட 
டன் - சிறந்த நல்லொழுக்கமுடையவன ( கசட்டுறுவினை - தீயவினை 
அசட்டா - பொல்லாதவா விசிட்டா பெரியோர் ) 


( பி . ம ) | யகததடைத்துள 


வழக்கு நீங்கலா : 


( எசு ) 


270 


தசரதருடைய உபசாரமும் விண்ணப்பமும் 
மாமணி மணடப மனனி மாசறு 
தூமணித தவிசிடைச சுருதி யேநிகா 
கோமுனிக கரசனை யிருததிக கொளகடன 
ஏமுறத திருததிவே றினைய செப்பினான 


மனனி - அடைந்து சுருதி வேதம ஏமுற - சந்தோஷிகக 


(எஎ ) 


1 


271 

சானறவா சானறவ தரும மாதவம 
போனறொளிர புனிதநின னருளிற பூததவென 
ஆனறதொல குலமினி யரசின வைகுமால 
யானறவ முடைமையு மிழப்பின றாமரோ 
சானறவா சானறவ - பெரியோர்களுக்குப் பெரியோய 

பூத்த : 
விளங்கிய என ஆனற 

வைகுமால 196 இழப்பு இனறாம - அழிதல 
இல்லையாம 

( எ அ ) 
கலைக்கோட்டு முனிவரின் கூற்று 
272 

எனனது முனிவர னினிது நோக்குறா 
மனனவா மன்ன கேள வசிட்டன றானெனும 
நனனெடுந் தவனறுணை நவையில் செயகைய 
நினனையிவ வுலகினி னிருபா நோவரோ 


துணை - துணையையுடைய நோவரோ - ஒப்பாவரோ 


( பி ம ) செயகை , செயகையாய 


( எசு ) 


112 


பாலகாண்டம் 


273 


எனறிவை பலபல வினிய கூறினன 
குன்றுறழ வரிசிலைக குவவுத் தோளினாய 
நனறிகொ ளரிமக நடத்த வெண்ணியோ 
இனறெனை யழைதத்திங் கியமபு வாயென்றான 


அரிமகம - அசுவமேதம 


( பி ம ) | ‘ வினிமை : 


னருமக 


இதன பின சில பிரதிகளில் கீழவரும பாட்டுக காணப்படுகிறது 
அப்பாட்டினடியில் கலைக்கோட்டு முனி படலம் முற்றும் என்ற தொடரும் 
உள்ளது 


எனக்கலை மாமுகச சிருங்க னிவவுரை 
தனைச்சொலத் தாணிபாக கரசன றானமகிழா 
தனைத்துல குயிரொடு மறங்க ளுயயததம 
மனத்துய ரகனறிட வணங்கிக கூறுவான 

( 40 ) 
தனக்கு மைந்தருண்டாக அருளும்படி மன்னன் வேண்டல 
274 உலப்பிலபல லாணடெலா முறுக ணினறியே 

தலபபொறை யாற்றினேன றனையா வந்திலா 
அலப்புநீ ருடுததபா ரளிக்கு மைந்தரை 
நலப்புகழ பெறவினி நலக வேண்டுமால 


உலப்பு - ஒழிவு அலப்பு நீர் • வலிததல விகாரம , அலமபல - ஆரவா 
ரிததல . 

( அக ) 
ஒரு பிரதியில் இது முதல் திருவவதாரப்படலம் 

புத்திர காமேஷ்டிக்கு எழும்படி முனிவா கூறுதல் 
275 

எனறலு மரசநீ யிரங்க லிவவுல 
கொன்றுமோ வுலகமீ ரேழு மோமபிடும 
வனறிறன மைந்தரை யளிக்கு மாமகம 

இன்று நீ யியற்றுதற கெழுக வீணடென்றான 
ஈரேழு உலகமும ஓம்பிடும் மைந்தரை அளிக்கும வேளவி 222 , 741 
மாமகம - அசுவ மேதம , அரிமகம , 273 , வான்மீகமும அசுவமேதயாகத 
தைக கூறும் 

( அ ) 


5. திருவவதாரப் படலம் 


113 


கலபபை - உபகரணங்கள் 


வேள்விக்கு வேண்டுவனவற்றை மனனன சிததம் செயதல் 
276 

ஆயதற குரியன கலபபை யாவையும 
ஏயெனக கொணாநதன னிருபாக கேந்தலும 
தூயநற புனல்படீ இச சுருதி நூனமுறை 
சாயவறத திருத்தியே சாலை துனனினான 

வரைமுதற 

கலப்பைகள் மாடு நாட்டி 
( ச 7 97 ) , காசில போக்க கலப்பபை ( சீவக 864 ) ஏயென 279 
( பி - ம ) | கொணாதலி னிருபாக கேநததை 

( அ ) 
யாகத்தின் நிகழச்சி 
277 

முழங்கனன முமமையும் முடுகி யாகுதி 
வழங்கியே யீரறு திஙகள வாயததபின 
றழங்கிய துந்துமி முழங்கத் தாவிலவான 
விழுங்கினா விண்ணவா வெளியின் றெனனவே 


1 


மாகிய 


அழன முமமை - மூன்று தீ , நாறசதுரமும முசசதுரமும வில வடிவு 

மூன்று வகையைக கருதின ஆகவனீயம் , தக்கிணாக்கினி , காருகபத 
தியம் ( முந்து 181 , ந ) , மூன்று தீயாவன ஒன்று வேதததை வழங்கவும் , 
ஒனறு தேவாகடகுத தட்சிணை கொடுக்கவும் , ஒன்று பூலோகததை ரட்சை 
பணணவும ( முருகு 131 , வேறுரை ) ஈரறுதிங்கள் - பன்னிரண்டு மாதம , 
பனனிரண்டு மாதம ஆகுதி செய்தல் பாபதிவிாததியின் பொருட்டாம 
அசுவமேதயாகம ஒரு வருஷத்தில் செய்வது 
( யம ) றழங்கின துந்துபி தாவில் வானகம் 

( அச ) 
முனிவா கனலில் ஆகுதி வழங்கல் 
278 முகமல ரொளிதர மொயதது வானுளோ 

தொகைவிரி நறுமலா தூவி யாரததெழத் 
தகவுடை முனியுமத தழலி னாபபணே 
மகவரு ளாகுதி வழங்கி னானரோ 
மகவருள ஆகுதி 285 , புத்திரகாமேஷடி யாகம , ஒரு தினத்திற 
செயவது தசாதன அசுவமேதததையும புத்திரகாமேஷ்டியையும் கலைக 
கோட்டு முனிவரைக கொண்டு செயதான , 285 
( 8. ம் ) 1 அகவிரை " 

( அடு ) 


114 


பாலகாண்டம் 


பாயஸம் என்னடா 


உரிய மாதா - 


வேளவித தீயில் பூதததின தோற்றம் 
279 ஆயிடைக் கனலினின் றம்பொற் றட்டமீத 

தூயநற சுதைநிகா பிண்ட மொனறு சூழ 
தீயெரி பங்கியுஞ சிவந்த கணணுமாய 

ஏயெனப் பூதமொன றெழுந்த தேநதியே 
பிண்டம இங்கு பிண்டமென்றது வெண சோற்றுத திரளை , 742 
வான்மீகி தீ எரி - தீயைப்போல எரிகின்ற 

பங்கி 
குடுமி 

( அசு ) 
பூதததின மறைவும் கலைக்கோட்டு முனிவரின் கட்டளையும் 
280 

வததது தரைமிசை மறிதது மவவழித 
தைத்தது பூதமத தவனும வேந்தனை 
உயததகல லமிரதினை யுரிய மாதாகட 

கததகு மரபினி லளிததி யாலென்றான 
தைத்தது - ( திருமபப புகுந்தது ) உயதத - சோதத 
பட்டத்தேவியா பூதம பாயஸததைத தசரதன கையில் கொடுத்ததாகவும் 
அப்போது அவனை நோக்கிச சில சொற்கள் பேசியதாகவும வான்மீகம் 

( அள ) 
மனனன கவுசலைக்கு ஒரு கூறு அளித்தல 
281. மாமுனி யருளவழி மனனா மனனவன 

தூமமென சுரிகுழற றொணடைத தூயவாயக 
2 காமரொண கவுசலை கரததி னோபகிர 
தாமுற வளிததனன சஙக மாாததெழ 
தூமமென கருங்குழல் 240 , குறிப [காமுற ( பி - ம ) - விருப்ப 
முற ] சுரி குழல் - சுரிந்த கூந்தல் தாம உற , தாம - தாகம , கலி 12 
5 , ந தாஅம படுநாககு ( யா - வி மேற ) சஙகம ஆாததெழல நனனிமித 
தமாகிப் பின வரும வெற்றியைக் குறிக்கும 
( பி.ம ) கருகுைழந் 

காமுறக 

தாமுறை யளிததனன ( அஅ ) 
கைகேயிக்கு அளித்தல 
282 . கைகயன றனயைதன கரதது மமமுறை 

செயகையி னளிததனன றேவ ராாததெழப் 


கூறும் 


3 


| 


5. திருவவதாரப் படலம் 


115 


பொயகையு நதிகளும பொழிலு மோதிமம 

வைகுறு கோசல மனனா மனனனே 
தேவராாததெழ 297 பரதன பூமியைத் தாங்கப் பிறந்தவன எனற 
குறிபபை உடகொண்டு , கோசல மனனா மன்னன 
எனா 

( அக ) 
சுமிததிரைக்கு அளித்தல 
283 நமித்திரா நடுக்குறு நலங்கொண மொயமபுடை 

நிமிததிரு மரபுளான முனனா நீரமையிற 
சுமித்திரைக் களித்தனன சுராக்கு வேந்தினிச 
1 சமிததனன பகையென வமரா சாற்றினார் 
நமித்திரா - பகைவா நிமி - நிமி யெனனும சககரவாததி சமித தனன 
ஒழித தனன இலக்குமணன இந்திரஜிததைக கொல்லப் பிறந்தவனாதல் 
பற்றி இந்திரனுக்கு மகிழச்சி 
( பி ம ) சமிதததென பகையெனத தமரொ டாபயவே 

( 50 ) 
மீட்டும் சுமித்திரைக்கு அளித்தல 
284 னரப பெருந்தகை பிதிரந்து வீழந்தது 

தனனையுஞ சுமித்திரை தனக்கு நலகினான 
ஒனனலாக கிடமுமவே றுலகி னோங்கிய 

மனனுயிர தமக்கு நீள் வலமுந் துள்ளவே 
ஒன்னலா 

வலம் இடம் துள்ளினது ஆண்பாலார்க்கே , 
இடப்புறம துள்ளல் தீமையைக காட்டும் உறபாதம , வலம துடித்தல் நன 
மைக்கு அறிகுறி , பெண்களுக்கு இம முறை வேறு , ரு 3 32.5 . 
( பி ம ) | வீழந்தவை 

( கக ) 
வேள்வியின் முடிவும் மனனனது செயலும் 
285 வாமபரி வேளவியு மகாரை நலகுவ 

தாமபுரை யாகுதி பிறவு மந்தணன 
ஓமபிட முடித்தபி னுலகு காவலன 

ஏமபலோ டெழுந்தனன யாரு மேத்தவே 
பரி வேளவி - அசுவமேதம , 273 புத்திரகாமேஷ்டி அசுவமேதம 
இரண்டும் செயதான தசரதன 

278 , 780 , 1358 
பாதுகாததல் ஏமபல - மகிழச்சி 
( 9 - ம ) மகவை நலகுவ 2 * தாமபுரியாவுதி 

( 52 ) 


பகைவா 


2 


ஆகுதி 


ஓமபல 


116 


பாலகாண்டம் 


286. முருடொடு பலலிய முழங்கி யாரததன 

இருடரு முலகமு மிடரு நீங்கின 
தெருடரு வேளவியின் கடனக டீாந்துழி 
அருடரு மவையினவத தரச னெயதினான 
முருடு - பததல , மத்தளமுமாம , ந 6 28 , சிலப் க 46 , உரை 
அருள தரும அவை - கலலவை , அவை - சபை , 

காடசிக கெளியன 
னிலம ( குறள் , 386 ) 


287. செயமமுறை கடனவை திறமப லினறியே 

மெயமமறைக் கடவுளாக கீந்து விணணுளேராக 
கமமுறை யளிதது நீ டந்த ணாளாககும 
கைமமுறை வழங்கினன கனக மாரியே 


கடவுளா - முனிவா , முனிவரைக கடவுளெனறல மதுரைக் 41 , 
கலி கக 11-3 , சிலய கக 5 , பெருங் , உ 11 150 , + 10 1584 
சீவக . 96 , 1124 நீடல - நிலைத் தல 

(9 - ம ) கடன முறை 2 மெயமமுறை : பொழிந்தனன 


1 


ரசாகள 


னன 


288 வேந்தாகட கரசொடு வெறுககை தோபரி 

வாயந்தநற் றுகிலொடு வரிசைக கேற்பன 
ஈநதனன பலலியா துவைபப வேகிநீர 
தோயந்தனன சரயுநற றுறைகக ணெயதியே 
வேந்தா - தன கீழுள்ள சிற்றாச 

அரசு - ஆட்சி 

நீர் தோயந்த 
யாக தீக்ஷை மேறகொணடவா அந்த யாகத்தின் முடிவில செயயும 
ஸநானம இது , வடமொழியில் அவபருதம என்று வழங்கும் 
289 முரசொலி கறங்கிட முதத வெணகுடை 

விரசிமே னிழற்றிட வேந்தா சூழதர 
அரசவை யடைந்துழி யயனு நாணுற 
உரைசெறி முனிவாதா ளிறைஞ்சி யோங்கினான . 
விரசல் - நெருங்கல உரை செறி முனிவா ; உரை - சாபானுக்கிரகச 
சொல ; செறிவு - நிறைவு 
( பி . ம ) 11 முரசினா 1 விரசிடு நிழறர 

( கசு ) 


5. திருவவதாரப் படலம் 


117 


மனனன கலைககோட்டு முனியை உபசரிதது அனுப்புதல 
290 . அரியநற் றவமுடை வசிட்ட னாணையால 

இரலைகற சிருங்கனை யிறைவன றாடொழா 
உரியநற பலவுரை பயிற்றி யுயந்தனன 
பெரியாற றவவினிப பெறுவ தியாதென்றான 


உயந்தனன 


இறைவன - தசாதன . தாள தொழா பயிற்றி - கூறி 
தன்யனானேன 

( பி - ம் ) 1 சிருஙகமாவிறைவன் * உரியபற 


பன 


( கஎ ) 
அது 


சில பிரதிகளில் 


தன பின ஒரு பாட்டுக காணப்படுகிறது 


வருமாறு 


எநதைநின னருளினா லிடரு நீங்கியே 
உயா தன னடியனென றுரைபப வொண்டவன 
சிநதையின மகிழச்சியால வாழத்தித தோமிசை 
வந்தமா தவரொடும் வழிககொண் டேகினான 


( பி . ம் ) 14 விடரி னீங்கியே 


உயாதன னடியனே னெனன வொண 


3 - சிநதையும் 


டவன 


291 


வாங்கிய துயருடை மனனன பினனரும 
பாங்குறு கடனமுறை பலப விற்றலகொண 
டோங்கிய வுவகையி னாசி யோடெழா 
3 நீங்கின னிருந்தன னேமி வேந்தனே . 


நனமை 


வாங்கிய துயா வடமொழி நடை வாங்கிய - நீங்கின , 46 

பாதுகு 
பயிற்றல - செயதல 

മയ 
( பி . ம ) பாலகுடை முனிவாதாள பழிசசி யேததல கொண 
கைய ராசி 3 < வகின ரிருந்தனன 

( கஅ ) 


292 


கோசலை முதலியவாகளின சூற பருவம் 
தெரிவையா மூவருஞ் சிறிது நாடசெலீ 
மருவிய வயாவொடும வருத்தக துயததவா 
பொருவருக திருமுக மனறிப பொறபு 
திருவமு மதியமோ டொப்பத தோனறினா. 


118 


பாலகாண்டம் 


வயாவும் வருத்தமும் , வயவு - கருப்பமுற்றிருககையில கொள்ளும 
ஆசை , வயாவும வருததமு மீனறக்கானோவும் , கவா அன மகற்கண்டு 
தாயமறந தா அங்கு ( நாலடி 201 ) உருவம வெளுத்துப் போனமையின 
மதியமோ டொப என்றாா சூல கொண்ட மகளிரின நலத்தொலைவ , 
சீவக 231 - ஆம செய்யுளால தெரியவரும 

(கூக) 


ப 


ஸ்ரீ ராமா ஜனனம் 
293 ஆயிடைப் பருவமவந் தடைய மேடமும 

மாயிரும புவிமட மாதும் மாமதி 
வேயபுனா பூசமும விணணு ளோர்களும 
தூயகற கடகமு மெழுந்து துள்ளவே 
பருவம தேவியா காப்பக தரித்திருந்தது 12 மாத மெனபா வான்மீகி 
மேடம் . மேட மாதம , சித்திரை வேய - புனாபூசததின பெயா வேய 
புனாபூசம் இரு பெயரொட்டு , எதுகை நோக்கி இயலபாயிற்று , மாமதி 
வேய புனாபூசம - சந்திரனைத் தழுவிய புனாபூசம புனா வசு இராமபிரான 
திருவவதாரம் செய்த நடசத்திரம கறகடகம் இலக்கினம 

( பி - ம ) தடைந்த வெல்லையின 2. புவிமகண மகிழவொ டோங்கிட ( க 00 ) 
294. சிததரு மியககருக தெரிவை மாாகளும 

விததக முனிவரும் விண்ணு ளோர்களும 
நித்தரு முறைமுறை நெருங்கி யாாபபுறத 
தததுற லொழிந்து நீ டரும மோங்கவே 
விததகம - அறிவுச செலவம , 3 நிததா - நிததிய சூரிகள் சோதி 
ஈண்டு திருமாலை , சோதி என்றமைக்கு ஏறபப பின பாத இலக்குவ 
சதருக்கனர்களையும ஒளி எனபா , 310 - 12 

( காக ) 


295 . ஒருபக லுலகெலா முதரத துடபொதிக 

தருமறைக குணாவரு மவனை யஞ்சனக 
கருமுகிற கொழுந்தெழில காட்டுஞ சோதியைத 
திருவுறப் பயந்தன டிறங்கொள கோசலை 
ஒரு பகல - பிரளய காலத்தில் , ‘ பொருளற றிடமுற வறுமப பக 
லில (உ 4 32 ) திரு - இகபர மோடச சாதனமாகிய செலவம ( க o உ ) 


5. திருவவதாரப் படலம் 


119 


296 


பரதன ஜனனம் 
ஆசையும விசுமபுநின றமர ராாததெழ 
வாசவன முதலினா வணங்கி வாழததுறப் 
பூசமு மீனமும பொலிய நல்கினாள் 
மாசறு கேகயன மாது மைந்தனை 


ஆசை - திசைகள் 


விசுமபு - ஆகாயம 


வாசவன - இந்திரன 

நதிரன ( காக ) 


இலக்குவன ஜனனம 
297. தளையவிழ தருவுடைச சயில் கோபனும 

கிளையுமந் தரமிசைக கெழுமி யாரததெழ 
அளைபுகு மரவினோ டலவன வாழவுற 

இளையவற் பயந்தன ளிளைய மெனகொடி 
சயிலகோபன - மலைகளை வெகுணடவன , இந்திரன கிளை - தேவா 
அளை புகும எனபதனை அலவனுககும கூட்டுக , சாதியடை அரவ - ஆயிலி 

அலவன - கறகடகம இளையவன - இலக்குவன 
( பி - ம ) யாாப்புற இளையவள் டயாதன வினைய வீரனை 

( சச ) 


298 . 


சததுருக்கனன் ஜனனம் 
படஙகிளா பஃறலைப் பாந்த ளேந்துபாா 
நடங்கிளா தரமறை நவில நாடகம 
மடங்கலு மகமுமே வாழவி னோங்கிட 
விடஙகிளா விழியினாண மீட்டு மீன 

ன றனள 


பஃறலைப் பாந்தள - ஆதிசேடன பார் - பூமிதேவி நடம கிளாதர - 
மகிழ . மறை நாடகம நவிவ மடங்கல . சிங்கராசி 

மகம் - ஒரு நடசத 
திரம 

( காரு ) 


299 


தேவாதியரின மகிழசசி 
ஆடின ரரமபைய ரமுத வேழிசை 
பாடினா கினனரா துவைத்த 

பலலியம் 
வீடின ராககரென றுவக்கும் விமமலால 
ஓடின ருலாவின ருமபா முற்றுமே 


120 


பாலகாண்டம் 


கினனரா பாடினா , கினனரா - பதினெணகணத்துள ஒரு பிரிவினா 
விமமல - மகிழச்சி உமபா - நிதய சூரிகள ழ திவ் வண்ண 
கள் ( 2 ) 

( காசு ) 


மாடக 


மககள் பிறந்தமையை அரசன உணாதல 

அந்தணாளா நாளும் கோளும் நன்று எனல 
300 

ஓடின ரரசனமாட டுவகை கூறிநின 
றாடினா சிலதிய ரநத ணாளாகள 
கூடினா நாளொடுங் கோளு நின்றமை 
நாடின ருலகினி நவையின றெனறனா 
சிலதியா - குறுந்தொழில் மகளிர் , பெருங் க 33 24 , சீவக 197 
நாள் - இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குப் பெயா கோள் - கிரகங்கள் 
( பி - ம ) 1 குலகினி னவை 

( க.எ ) 
இககவிக்குப் பின காணப்படும் அதிகப் பாடல்கள் 

மேடமா மதிதிதி நவமி மீனகழை 
நீடுநாண மாலைகற கடக நீதிசோ 
ஓடைமா களிறனா னு தய ராசிகோள் 
நாடினே காதசா 

நாலவ ருசசரே 
நால்வா - சுக்கிரன , வியாழன் , சனி , செவ்வாய , சூரியனையும் சோதது 
ஐவா எனடா வான்மீகி 
( பி . ம ) 1 - நீடுறு நடவாதிலகனு தய 

உசசா நால்வரே . 
( 2 ) எனறனா சாதக | மீசாக கேனையா 

தந்தமக குந்தகு முறையிற றாந்தெரிந் 
தொனறிய தமனியத தெழுதி யோ தினா 

வனறிற்ற சுராகுரு வாழத்தெடுப்பவே 
ஈசன - இராமன , ஆரததவோசை 

ஈசனுண்ட வணட முற்று 
முண்டதே ( ச 5 2 ) தமனியத்து - பொன ஓலையில 

( 4 ம் ) ! மிறைவாக 


3 


301 


தசரதன குழந்தைகளின் முகததை நோக்குதல 
மாமுனி தனனொடு மனனா மனனவன 
ஏமுறு புனலபடீ இ விததொ டினபொருள 


5. திருவவதாரப் படலம் 


121 


தாமுற வழங்கிவெண சஙக மாரப்புறக 
கோமகாா திருமுகங் குறுகி நோககினான 


| 


. 


மாமுனி நோக்கினான சிறபபாவன பிறந்த புதலவன முகம் 
காணடலும ( தொல் கறபு 5 , த ) , செறுவா நோக்கிய கணதன சிறு 
வனை நோக்கியுஞ சிவப்பா னாவே ( புறநா க 00 10-11 ) 
இதன்பின அதிகபபாடல் ஒன்று 

( 504 ) 


நோக்கினன களிப்பெழ நுணங்கு கேள்விரல 
ஆக்கிய முனிவனை வணங்கி யையவென 
பாககியம பலிதததிய பால ரெனறுபாா 
கா ககுறு மாசனுங் கழறன மேயினான . 


302 


முரசறையுமாறு அரசன இட்ட கட்டளை 
இறைதவிரக திடுகபா ராணடொ ரேழநிதி 
நிறைதரு சாலைதா ணீக்கி யாவையும 
முறைகெட வறியவா முகந்து கொளகென 
அறைபறை யென் றன னரசா கோமகன 


ஏழாண்டு இறை தவிாதல ஒருமாபு ஏழாண்டு தேயத தீட்டும் , 
இறை விடுமின ( திருவிளை தடா 28 ) நிதிச்சாலை - பண்டாரம பறை 
அறை எனறது வளளுவனை நோக்கி மொழிந்தது , 305 தாள் - தாழப்பாள 
ஒப்பு 302 - 4 , பெருங் . ரு 6 48 - 59 , சீவக 306-8 , திருவிளை . 
தடா - 28-31 


( பி - ம் ) திடுக பாா யாணடொ ரேழொடேழ , நிறைநிரிச சாக , திடுகபார் 
யாணடொ ரேழினின நிறைதரு சாலைதா ணீககி 

( 50 க ) 


303 


படையொழிந் திடுகதம பதிக ளேயினி 
விடைபெறு குகமுது வேந்தா வேதியா 
நடையுறு நியமமு நவையின் றாகுக 
புடைகெழு விழாவொடு பொலிய வெங்கணும் 


பெறுகுக , கு சாரியை 


( பி - ம ) 1 * கடவுளா விழவொடு களிப்ப 


( 550 ) 


16 


122 


பாலகாண்டம் 


1 


மடக்கு 


304 ஆலையம் , புதுக்குக வந்த ணாளாதம 

சாலையுஞ சதுக்கமுஞ சமைக்கச் சந்தியும் 
1 காலையு மருளபுரி கடவு ளோர்ககணி 

மாலையுந் தூபமும வழங்க வென்றனன 
சாலை - அக்கிரகாரம் , யாகசாலையுமாம் . சதுககம - நானகு தெருக 
கள கூடுமிடம் , சதுக்கமும் சந்தியும ( முருகு 

சதுககமும சநதியும ( முருது 225 ) சநதி - காலையும் 
மாலையும காலை - மத்தியானம 
( 9 - ம் ) | காலையு மாலையும் 

நகர மாந்தரின மகிழச்சி 
305 எனபுழி வளளுவா யானை மீமிசை 

நனபறை யறைதர நகரமாந்தரும 
மினபிறழ நுசுப்பினா தாமும விம்மலால 
இனபமென றளக்கரு மளக்க ரெயதினார் 
இன்பமெனறளக்கரும அகரம் தொகுத்தல் அளத்தற்கு அரியகடல 
அளக்கரு மளக்கா 
( 9 - ம ) வன்பறை றளப்பருமளிக்க 

( க்க ) 
306 

ஆரததனா முறைமுறை யனபினாலுடல 
போரததன புளகமவோ 1 பொழிகத நீணிதி 
தூாததன செதிரெதிர சொலலி னாக்கெலாம 
தீரததனென றறிந்ததோ வவாதஞ சிததையே 
வோ - வியாவை தீரததன - திருமால , இராமபிரான , தீரததன 
தருளை நோக்கிச செயததோ ( சு 4 143 ) 

( பி - ம ) 1 ( பொடித்த அறிந்தவாக கவாதம சிநதைகள 
307 பணணையு மாயமுந் திரளும பாங்கரும 

கண்ணகன றிருநகா களிப்புக கைமிகுக 
தெணணெயுங களபமு மிழுது நானமும 

சுணணமுந் தூவினா வீதி தோறுமே 
பணணை 

ஆடவா கூட்டம ஆயம - மடவாா கூட்டம் திரள் - தோழி 

பாங்கா - வேறு இடங்களிலும இழுது - நெய , வெண 
ழ (திவ் ) கணணன கேசவன . 

( ககச ) 


1 


. 


மாா கூட்டம் 


5. திருவவதாரப் படலம் 


123 


வேறு 


308 


வசிட்டா காமகரணஞ் செயதல 
இததகை மாநக ரீரறு நாளும 
சித்த முறுஙகளி யோடு சிறந்தே 
தததமை யொன்று முணாநதிலா தாவின 
மெயததவ னாமம விதிப்ப மதிப்பான 


த 


இராமன பிறந்தபின பனனிரண்டு நாள் திருவிழா 
கடாத விரணடா நாள ( பெரிய 1 1 8 ) 


பத்து நாளுங் 


( பி- ம் ) முணாநதிலதாவா 


மதிததான 


( ககரு ) 


309 


கராமலை யததளா கைககரி யெயததே 
அராவணை யிற்றுயில வோயென வநநாள 
விராவி யளித்தருண மெயபபொரு ளுக்கே 
இராம னெனபபெய ரீநதன னனறே 


கராம - முதலை எயதது - இளைத்து மெயப்பொருள் - யானை ஆதி 
மூலமே எனறது தமமையே எனறெண்ணி வந்ததை நினைத்துத் திருமாலை 
மெய்ப்பொருள என்றா 

( ககசு ) 


310 


கரதல முறறொளிர நெலலி கடுப்ப 
விரத மறைப்பொருண மெயந்நெறி கண்ட 
வரத னுனிததிட மறறைய வொளியைப் 
பரத னெனபபெயா பனனின னனறே 


காதல முறறொளிா நெல்லிகடுப்ப கையுறு நெலலியங் கனியிற 
காணடியால 

( ரு 5 , 25 ) [ நுனித்திடம் - வேத நுனியிற்றிடமாகிய , 
நுனிதத இடம நுனித திட மென நினறதுமாம 

மற்றைய ஒளியை 
மிஞ்சிய ஒளியை ) வாதன பாதனெனப் பெயரிட்டான 

வரதன - வசிட 
இங்கே பரதனை ஒளி எனறமைக்கேற்ப இராமபிரானை , 295 - ஆம 
செய்யுளிலும் இலக்குவனையும சதருக்கனனையும முறையே 311-2 - ஆம 
செய்யுடகளிலும் கமபா ஒளி எனபாா 

( ககன ) 


311. உலககுநா வஞ்சக ருமய ருயாந்தரா 

நிலக்கொடி யுந்துயா நீததன ளிந்த 


124 


பாலகாண்டம் 


( பி -ம .) | 


விலக்கரு மொயமபின விளங்கொளி நாமம 
இலக்குவ னெனன விசைததன னனறே 
உலககுநா - அழிபவா நிலக்கொடி - பூமி தேவி 
ருமபருமுயாதாா 

( ககவு ) 
312 முததுருக கொணடுசெம முளரி யலாநதால 

ஒத்திருக குமமெழி லுடையவிவ வொளியால 
எததிருக குங்கெடு மெனபதை யெண்ணாச 
சததுருக கனனெனச சாற்றின னாமம 
சத்துருக்கனன நிறம வெள்ளை , 746 பாஞ்சசனனியத்தின் அமிசமா 
தல பற்றி வெள்ளை நிறம ( முததானது ஒரு வடி வெடுத்து அநேகஞ செக 
தாமரை பூததா றபோலும அழகையுடைய ஒளியை ) திருக்கு - மாறுபாடு 

( ககக ) 
மனனன தானம் அளித்த சிறப்பு 
313 பொயவழி யினமுனி புகறரு மறையால 

இவ்வழி பெயாக ளிசைத்துழி யிறைவன 
கைவழி நிதிபொழி நதிகலை மறையோா 
மெயவழி யுவரி நிறைந்தன மேனமேல 
மறையோர் மெயவழி யுவரி - மறையோர் அறிவாகிய கடல் , மெய 
அறிவு , புறதா உரு 11 , உரை தசரதன தானம் 184 . 
( பி . ம ) 1 நிதி யெனுநதி நிறைத்தனன மெனமேல ! ( க 20 ) 

தசரதன ஸ்ரீராமரை உயிரென மதிததல 
314 காவியு மொளிதரு கமலமு மெனவே 

ஓவிய வெழிலுடை யொருவனை யலதோா 
ஆவியு முடலமு மிலதென வருளின 
மேவின னுலகுடை வேந்தாதம வேந்தன 
காவி . நீலோ தபலம ஒலிய எழிலுடை ஒருவன . ஓவியஞ சுவை 
கெடப் பொலிவதோ ருரு ( 1139 ) ; ஓவியத தெழுதவொண்ணா உருவத 
தாய ( ச . 5 78 ) இராமபிரான தசரதருக்கு உயிா 337 , 347 , 1139 , 
2 3 20 , 32 , 5 60 , இராமன தசரதருக்கு வெளியில் உலாவும் பிராணன 
என்பா வான்மீகி 

( கஉக ) 


* 


3 4 


5. திருவவதாரப் படலம் 


125 


மக்கள் நாலவரும் வளாதல் 
315 அயிரதுகு குதலையொ டணிகடை பயிலாத 

திமிரம தறவரு தினகர னெனவும் 
தமரம துடனவரு சதுமறை யெனவும 
குமராக ணிலமகள குறைவற வளாநாள் 
அமிாது உகு குதலை திமிரம - இருள . திமிரமது , அது 

பகுதிய 
பொருள் விகுதி தினகரன அரசாக்கு உவமை புறநா சு 15-6 , அ மு , 
பெரிய மனுநீதி , 19 தமாம் - ஓசை நாலவாககும நாலு வேதம உவமை 
747 , 1145 , மறை நானகுருவெடுததெனன ( பாகவத 523 ) 
( பி . ம ) 1 " துடன வளா ! 

( க 22 ) 
கலைகளைப் பயிலல 
316 சவுளமொ டுபநய னமுமுறை தருகுற 

றிவளவ தெனவொரு குறைபிறி திலவாய 
உவளரு மறையினொ டொழிவறு கலையும 

தவணமதி புனையர னிகாமுனி தரவே 
தருகுற்று . செயவிதது இ அளவது என - இந்த அளவின தெனறு ,. 
உவள் - கடுககம தவள் = தவளம் - வெண்மை 

( 9 - ம ) | பெநயம விதிமுறை 2 1 கரை பிறி 3 ‘ உவடறு ( க ) 
317 ஆனையு மிரதமு மிவுளியு முதலா 

ஏனைய பிறவுமவ வியலபினி னடைகற 
றூனுறு படைபல சிலையொடு பயிலா 

வானவா தனிமுதல கிளையொடு வளர 
இவுளி - குதிரை கிளை - சகோதரா 
( பி- ம ) 1 னடையுற 

(கச ) 
மக்களைப்பற்றி முனிவராதியோரின் நம்பிககை 
318 

அருமறை முனிவரு மமரரு மவனித 
திருவுமிந் நகருறை செனம் 

செனமுநம மிடரோ 
டிருவினை துணிதரு மிவாகளி னிவணின 
றொருபொழு தகலகில முறையென வுறுவார் 


126 


பாலகாண்டம் 


சனமும எனபது மோனை நோக்கிச் செனமும எனறு வந்தது , உறை 
உறைதல் 


( பி . ம் ) 1 மிவரினி திவணின 


( கஉரு) 


319 


இராமரும் இலக்குவனும் பிரியாமல பழகுதல 
ஐயனு மிளவலு மணிநில மகடன 
செயதவ முடைமைக டெரிதர வனமும 
மைதவழ பொழிலகளும வாவியு மருவி 
நெயகுழ லுறுமிழை யெனநிலை திரிவரா 


ஐயனும இளவலும் - இராமலடசுமணாகள நெய குழலுறும இழை 
யென - நெயயும குழலுடனே பொருநதி , விடாது திரியும நூலிழை போல , 
பாவிடை யாடு குழறபோற கரந்து " ( திருவா அடைக்கலப் 8 ) , பாவிடு 
குழலி னாயிடைத் திரிதர ( பெருங் . ச 4 39 ) , பாவிற குழல்போல , 
நின்றுழலும் கொளகை ததே நெஞசு ( நள 77 ) 


( பி.ம ) 1 நதியும் 


( கஉசு ) 


320 


பரதனும் சததுருக்கனனும் சோந்தொழுகுதல 
பரதனு மிளவலு மொருநொடி பகிரா 
திரதமு மிவுளியு மிவரினு மறை நூல 
உரைதரு பொழுதினு மொழிகில ரெனையாள 
வரதனு யிளவலு மெனமரு வினரே 


பரதனும இளவலும 
பகிராது . பிரியாமல 


உ 2 57 எனையாள வாதன 218 , குறிப 

( கஉஎ) 


321 


பலலோரின மகிழச்சியும் வாழத்தும் 
வீரனு மிளைஞரும வெறிபொழில் களினவாய 
ஈரமொ டுரைதரு முனிவர ரிடைபோயச 
சோரபொழு தணிதரு துறைநக ரெதிராக 
காரவர வலபயிர பொருவுவா களியால 


வீரன - இராமபிரான , மகா வீரனென்று வழங்கப்படுவாா 


( 9 - ம ) 1 டுறைதரு 


தணிநகா துறுகுவ ரெதிரவாா 


( கஉ அ ) 


5. திருவவதாரப் படலம் 


127 


322 ஏழைய ரனைவரு மிவாதட முலைதோய 

கேழகிளா மதுகையா கிளைகளு மிளையரா 
வரழிய ரெனவவர மனறுறு கடவுட 
டாழகுவா கௌசலை 

தசரத 

னெனவே 
ஏழையா - பணகள் இவாதடமுலை தோய மதுகையா என்றது அம 
மாதா களின கணவாகளை கேழ - உவகை மதுகை - வெற்றி இளையார் - 
இளையவாகளாகிய 

இருநானகு மக்களும் அந்நகரத்திலுள்ள 
பெண்ணும் தசரதனையம் கோசலையையும ஒத்தனா , உ 3 66 
( பி . ம் ) 1 * மன னுறு கடவுட 

(கஉக ) 
இராமருக்கும் இலக்குவனுக்கும் முகிலும் வடவரையும் 
323 கடறரு முகிலொளி கமலம தலரா 

வடவரை யுடனவரு செயலென மறையும 
தடவுத லறிவரு தனிமுத லவனும 

புடைவரு மிளவலு மென 1 நிகா புகலவார 
கமலம் பூதத முகில இராமபிரானுக்கு 205 , குறிப பொனனிற 
மாதலபற்றி வடவரை இலக்குவனுக்கு 

சாமருக்குக் கமலம் 
இலக்குவனுக்கு வடவரையும் மாரக்கடஞ 
வைப்பி னிளையவன மருங்கு காப்ப , நாறகட லுடுத்த பாரி னாயகன புதலவ 
னாமப , பா றகடல சுற்றவிறகை வடவரை பாங்கு நிறபக , காாககடல கமலம 
பூதத தெனப்பொலி வானைக கண்டான ( சு 

(கூ 4 132 ) , * வில்லேந்து 
மெனிற செமபொற பருவரையு நெடுவெளளிப பருப்பதமும போலவாா 
கள் , இருவரையு மிருவாககங கிளையாளு மீனறெடுததாள ( 746 ) 
( பி - ம ) நனி புகலவார் 

( 550 ) 
இராமரின் நலம் உசாவும் இயல்பு 
324 எதிரவரு மவாகளை யெனையுடை யிறைவன 

முதிரதரு கருணையின முகமல ரொளிர 
எதுவினை பிடரிலை யினிது நும மனையும 

திதரு குமரரும வலியாகொ லெனவே 
எனையுடையிறைவன 218 , குறிப்பு எதுவினை - என்னால் உமக்கு ஆக 
வேண்டிய வினையாது 

வினையாது ? உமதொழில யாது என்றலுமாம இடரிலை என்றதன 
பின கொலலென்பதனைக கூடடுக ஒருவரைச சநதிதது அவா பேசுவதற்கு 


உவமை 


. 


கடலும் 


128 


பாலகாண்டம் 


முன குசலம் விசாரிக்கினறவா பூரவபாஷி எனப பெறுவா , வான்மீகி 
இராமபிரானை இங்ஙனங் கூறுவா ; பால சாககம 18 

( கஙக ) 


உசாவப்பட்டவரின மறுமொழி 
325 அக்தைய நினையெம தரசென வுடையேம 

இஃதொரு பொருளல் வெமதுயி ருடனேழ 
மகிதல முழுதையு முறுகவி மலரோ 
னுகுபக வளவென வுரைநனி புகாவாா 
அஃது - அப்படியே , சீவக 1884 , 2344 இமலரோன - இமமல 
ரோன , மலரோன உகுபகல அளவு - பிரம கற்பம வருமளவும் 
( பி - ம ) 1 புரிவார் 

( கடி ) 
வேறு 

தசரதனது பெருமகிழச்சி 
326 இப்பரி சணிநக ருறையும் யாவரும் 

மெயப்புகழ புனைதர விளைய வீரரும 
தப்பற வடிமலா தழுவி யேத்துற 

முபபரம பொருளினு முதலவன வைகுறும 
முப்பரம் பொருளினு முதலவன - திரிமூாததிகளுள் முதலவனாகிய 
ராமன 1317 
( பி - ம ) 1 முப்பரம் பொருளுக்கு முதலவன . 

( க ) 
327 

அரசாதம பெருமக னகிலம் யாவையும் 
விரசுறு தனிக்குடை விளஙக வெனறிசோ 
முரசொலி கறங்கிட முனிவ ரேத்துறக 
கரைசெய லரிய தேரா களிப்பின வைகுநாள 
பெருமகன - அரசன , தசரதன 

சீவக 183 அகிலம யாவையும் 
விரசுறு தனிககுடை 190 கரை - சொல , அறங் கரை நாவின ( தொல் 
பாயிரம ) கரை செயல - சொல்லுதல , வாமபுகட்டுதல் , 336 , 1207 , 1268 
கரைசெய லரியதோா களிப்பு : 1393 

( கஙச ) 
திருவவதாரப் படலம முற்றும் 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


[ பக்கம் குறிக்காத இடங்களில் எண் - பாட்டின் எண ) 


அஃதைய , 325 
அகிலிடுகொடும , 142 
அகிலிடும் , 86 
அஞ்சிலே , 2 
அடிதான , 268 
அடைந்தனன , 

246 
அண்டாக , 265 
அணியிழை , 139 
அதிரகழ , 166 
அந்தகாரத , பக 89 
அந்தமாமதி , 122 
அந்தரதுந்துமி , 260 
அமபரா , தனியன , 3 
அம்பிலே , தனியன , 7 
அமமாணகருக , 182 
அமிரதுகு , 315 
அயலவரு 267 
அயினமுகக , 110 
அரங்கிடை , 152 
அரசாதம , 327 
அரசரு முனிவரு , 243 
அரசெலா , 113 
அரியநற , 290 
அருக்கிய முதலிய , 247 
அருக்கிய முதலினோ, 234 
அருடருங , 221 
அருந்தவமுனி , 197 
அருந்தவன , 233 
அருமறை , 

318 
அருவியிற , 141 
அருனசுரக , 245 
அலைகடனடு , 199 
அவவரநதக , 258 

17 


அறிதுயில் , பக 89 
அறுபதினாயிர , 196 
அறையுமாட , 12 
அன்னதான் , 

22 
அனன நீர , 127 
அனனமாமதி , 120 
அனனவனரான , 229 
ஆங்கவாம , 231 
ஆங்குரை , 227 
ஆசலம் , 26 
ஆசையும் , 296 
ஆடகப்பொற , 254 
ஆடினா , 207 
ஆடினரரமபைய , 299 
ஆடுவாம புரவி , 162 
ஆதவன , தனியன , 5 
ஆதிமமறையும , 183 
ஆதியாத , 6 
ஆதியரியோ , 24 
ஆய்நதமே , 148 
ஆயதறகு , 276 
ஆயவாயன , பக . 89 
ஆயவனொரு , 194 
ஆயிடைக் , 279 
ஆயிடைப் , 293 
ஆாததனா , 306 
ஆலையம , 304 
ஆலைவாயக , 54 
ஆளுமனனம , 125 
ஆறுபாயாவ , 48 
ஆனையு, 317 
இடங்கொள் , 97 
இடையிடையெங , 160 


130 


பால காண்டம் 


இடையிற , 88 
இத்தகை , 308 
இபபரிசணி , 326 

மபாநாட்டிற , தனியன , 9 
இயல்புடை , 87 
இரவிதன , 

37 
இரவியிற்சுடா , 169 

சாகவன கதை , 20 
இருபது கரகதலை , 203 
இழிந்து போ , 266 
இளைபபருங , 163 
இறங்குவமகா , 154 
இறுவாமபினி , 21 

றைதவிர , 302 
இனனன , 236 
இனையாற , 25 
ஈககள வண , 35 
சதுமுன , 222 
ஈயாதேகடா , 186 
ஈரகரபடிந , 70 
ஈருமவானின , 124 
உமைக்கொரு , 109 
உயருஞ, 100 
உலககுசா , 311 
உலகம , 4 
உலப்பிலபல , 274 
ஊடவும் கூடவு, 172 
எங்கணீள , 211 
எங்குமபொலி , பக , 80 
எங்குலத் , 195 
எணணிய , தனியன , 8 
எதிரகொளவான , 

252 
எதிர்வரு , 324 
எநதைநின , பசு 117 
எயயெனவெழு , 193 
எயினாவாழ , 39 
எருமைநா , 62 
எல்லை நினற , 128 
எழுந்தனன கதை , 

206 
எழுநதனன பொருககென , 262 
எழுமிடத , 147 
எள்ளுமேனலு , 

99 


எறிதரு , 66 
என்புழி , 305 
எனறலுமாச , 275 
எனறலுமே , 249 
எனறவருரைத்த , 216 
என றனா , பக 120 
என்றனரிடருழந , 212 
எனறிவை , 273 
என்றுதம் , பக 88 
எனறெழுந , 241 
என்னமா , 223 
எனனலு , 272 
என்னையாளுடைய , 218 
எனக்கலை , பக 112 
ஏகமமுதற்கலவி , 181 
ஏகுகின்ற , 121 
ஏழபொழிற , 132 
எழைய , 322 
ஐயனு , 319 
ஐயிரு , 210 
ஒருபக , 295 
ஓசனை , 232 
ஓசைபெற , 7 
ஓடினராசன்மாட , 300 
ஒதநெடுக , 230 
கசட்டறு , 269 
கடறரு , 323 
கணணிடைக்கனல , 150 
கதவினை , 41 
கதிரபடுவய , 67 
காதல , 310 
கராமலை , 309 
கரியொடுவனத , 175 
கருமுகிறாமரைக , 205 
கரைசெறி , தனியன , 11 
கல்லடித்த , 130 
கல்லாது நிற , 180 
கலலிடைப , 44 
கலஞசுரக , 83 
கழுந்தரா , தனியன , 10 
கறுப்புறு , 61 
கறைவிட , பக , 87 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


131 


கனறுடைப , 77 
காகளமு , 250 
காடும்புனமுங , 178 
காணவரு , 144 
காத்தகான , 

43 
காத்தி , பக 89 
காமமும , 240 
காசொடு நிகா , 91 
காவியு , 314 
ததைவரிச , 155 
குயிலினம , 59 
குழலிசைமடா, 149 
குற்றபாகு , 74 
குனறெனவுய , 192 
குனிசிலை , 259 
கூற்றமில, 84 
கூறுபாடலுங, 101 
கைகயன் , 

282 
கொடிசசிய, 38 
கொழுந்தோடிப , 251 
கொனறைவேய , 79 
கோகில நவில , 94 
கோதைகள் , 96 
கோலிடை , 117 
கோவையி , 165 
சந்திரகாநத்த , 136 
சமபநாடன , தனியன் , 4 
சவுளமொ , 316 
சானறவா , 271 
சிததரு , 294 
சிறகுணத , 5 
சினத்தயில் , 118 
சுடுதொழிலாக , 200 
சூட்டுடைத் , 72 
சூழந்தநாஞ, 123 
குளிகைமழை , 170 
செயமமுறை , 287 
செவவிநறுஞ, 255 
செவ்விய மதுரஞ, 107 
செறிநறுக , 40 
சேமபுகால , 80 
சேலுணட , 58 


சோலைமா , 105 
தங்கு போரு, 112 
தணடலை மயில் , 49 
தணிமலாத , 157 
தராதலத் , தனியன , 1 
தருகைதீணட , 1 
திருவுடைக , 219 
தலையுமாகமு , 31 
தழலவிழி , 161 
தளையவிழ , 297 
தாதுகு , 45 
தாமரைப , 50 
தாயொககுமன , 185 
தாவியைமபடை , 103 
தாவிலபொற்ற , 

129 
திங்களும் , 133 
திருந்திழை , 235 
திரை கெழு, 204 
தினைசசிலம்பு , 76 
துடியிடைப , 148 
துருவைமென , 75 
துறையடுத்த , 10 
தூதுவ , 261 
தெரிவையா , 292 
தௌவாாமழை , 179 
தௌவிளிச , 53 
தேவபாடையி , 13 
தோயும வெண , 73 
நடையினின , 14 
நமித்திரா , 283 
நற்றவ , 

264 
கனமையுஞ, 17 
நாடியபொருள , 16 
நாரணன , தனியன , 6 
நாலவகைச , 114 
நானாவிதமா , 176 
நிலமகணமுக , 108 
நீரிடையுறா , 51 
நீறணிந்த , 27 
நெறிகடக , 85 
நென்மலை , 92 
நேமிமாலவரை , 188 


132 


பாலகாண்டம் 


நொவதின , 8 
நோககினன் , பக 121 
பகலினோ , 90 
பஞ்சிலான , 116 
படஙகினா , 298 
படையுழ , 52 
படையொழி , 303 
பணகள வாய , 55 
பண்ணையு , 307 
பணைமுகக , 36 
பதங்களிற , 158 
பாதுகண , 

151 
பநதினை , 93 
பமபிமேகம , 28 
பாதனு , 

320 
பராவரு , 15 
பருவமங்கை , 68 
பழையா தம , 

95 
பாகசாதனன , 202 
பாடக்ககாலடி , 137 
பாந்தளின , 226 
பிதிரநததென , 263 
பிறைமுகத் , 82 
பின்னரப , 284 , 
புக்கவாகண , 

138 
புண்ணியமபரிந்த , 111 
புத்தான , 

228 
புதுப்புனல , 56 
புள்ளிமால , 29 
புள்ளியமபுற , 134 
புறவொனறின , 257 
பூணினும் , 

119 
பூநிரைத்து , 33 
பெருந்தடங , 81 
பெருமபுன , 239 
பொத்தகம , 3 
பொயவழி , 313 
பொருந்திய , 60 

153 
பொழுதுணா , 156 
பொறபினின் , 104 
பொறையிலா , பக 86 


பொனவரை , 208 
பொனறொடா , 145 
போயதெம , 217 
மசாத , 214 
மணணிடை , 190 
மணியும பொன , 32 
மாகத்ததி , 131 
மலையெடுத்து , 34 
மறறொருதவ , 23 
மனனா பிரா , 256 
மனனவாகழ , 171 
மனனவாதருக , 168 
மாசறு , 224 
மாமணி , 270 
மாமுனி , 281 
மாமுனிதனனொடு , 301 
மானநநதல் , 50 
மினனென , 146 
மூகமல் , 278 
முட்டிலட்டின , 71 
முததமிழத , 11 
முத்துருக , 312 
முந்து முக , 64 
முரசறைசெழுது , 198 
முரசொலி , 289 
முருடொடு , 236 
முல்லையைக , 

42 
முழங்கனன , 277 
முழங்குதிண , 173 
முளளரை, 63 
முளைபபன , 159 
முறையறிக , 65 
ழககிறறாக , 102 
மேடமா , பக 120 
மேவருமுணாவு , 115 
மொயயாாகலிசூழ , 184 
யாவருமவன, 189 
யானசெயத , 253 
வடகலை , 18 
வடவரைக , 201 
வணமையில் , 98 
வயிராற , 135 


பொழிவன , 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


133 


வளநகா , 


பானு , 321 


வயிரவான , 191 
வாமபெலா , 

47 
வருகலை , 225 
வள்ளி கொள் , 78 
வள்ளுறு , 244 

238 
வளையொடு , 215 
வளையொலி , 167 
வறுமைநோய , 248 
வனறோரணங , 177 
வாங்கரும , 46 
வாங்கிய, 291 
வாமபரி , 285 

220 
வாழவாா, தனியன , 2 
வானவாம , பக 91 
வானுளோ , 213 
கானுறநிவா , 140 


விதியிளை , 89 
விதியொடு , 209 
விமமுறு , 237 
விரிகதிர , பக் , 83 
விலக்கருங , 164 
விளிம்புசுற்று , 126 
வீடுசேரு, 106 
வீட் 
வீழந்தன , 242 
வெண்டளக , 57 
வௌளமும் , 187 
வெனறிசே , 19 
வேதமதனுள , பக , 81 

288 
வேளைவென்ற , 69 
வைத்தது , 280 
வையமென , 9 


வாயுமற , 


வேந்தாகட , 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி 


( எண் - பாட்டின எண ) 


சம, 219 


அஃது - அப்படியே , 325 

அமையும் - போதும் , 90 [ 201 
அகழிக்கு இருள , கடல , நீலவாடை , அயன மேருவின் உச்சியில் வாழதல் , 

மனனா சேனை , 120 , 125 , 127 அயிர - சருக்கரை , 100 
அகழியின வருணனை , 120. 25 

அயிலவுறுமமலை , 64 
அகன புனல் , 172 

அயினமுகக கணை , 39 
அகில நற்றானம் , 22 

அயோத்தி உவமையற்றது , 113 , கவி 
அகிறசேறு , 27 

களும வடான முனிவரும 
அகிறபுகை , 86 , 142 , 148 

புகழந்தது , 107 , திருமால் ஆணம் 
அங்கதனும வாலியும் இந்திரன அமி 

இடம் , 111-12 , தேவரும இழி 

வதற்கு விருமபுவது , 107 , பொன 
அசட்டாகள் , 269 

னகரிலும் மேலானது , 107-112 , 
அசுணமா , 10 

[ 277 165 , போகம உறைவிடம் , 111 , 
அசுவமேதம ஓராண்டிற செயவது , மாந்தரின சிறப்பு , 177-81 
அஞசு - ஐந்து , 2 

அயோத்திக்கு அளகை தோற்றல , 165 
அட்டில , 71 , 86 

அயோத்திக்குப் பூமி உவமை , 188 
அடிகள , 256 

( தனமையன , 20 அயோத்தியாள் , 147 
அண்டாபதமும் வேதமும அழியும் அயோத்தியில் பொழுதுணாவு அரிது , 
அணிநடை பயிலல , 315 

156 , பொழுதுபோக்கு, 172-75 , 
அணியும் - அழகு செய்யும் , 32 

மூன்றுமதில் , 177 
அணைவகுதது , 15 

அயோததியின அகழி , 120-27 , ஒளி , 
அத்தகு மரபு , 280 

146-7 , கோபுரம 130-32 , 
அதிசயம , 209 

படைப்பின் பெருமை , 110 , மதில் , 
அதிரகினற தோ , 252 , 258 

114-19 , மாளிகை , 133-45 , 
அந்தகாரத்தாககா , பக , 89 [ 197 பாயிலகள , 128-29 
அந்தணா வேறு , முனிவா வேறு , அயோத்தியை நானமுகன படைத்த 
அப்பு மாரி , 39 

சிறப்பு , 110 
அபிநவ கவிநாதன - கமபா , தனி 10 அரசருககுச சூரியன , 315 
அம்பு - நீர் , தனி 3 , 7 

அரசவன்னம , 59 
அம்புக்குச் சாபமொழி , 8 , 418 , 559 அரசன உயிர்களுக்கு உடல் , 191 
அமம , 237 

அரசன குடிகள உயிரைத் தனனுயிர 
அமமுறை , 287 

ஒப்ப ஓம்பல , 191 , 395 
அமர கணடகா , 201 

அரசன குடிகளுக்கு அறிவு, 185 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


135 


அராதின வேல , 180 ; 258 

அன்னதானம , 22 
அராவணையமலன் , 20 

அனனம தாமரையில் இருத்தல் , 58 , 
அராவும் அரம , தனி 1 

78 , போரிடை உறங்கல , 51 , 
அரி - தீககடவுள , 219 

வளாததிய பிள்ளை , 58 
அரிசிக குவை , 82 

அனனம துயிலெழத தும்பி பாடல , 59 
அரிதலைப்பாளை , 54 

அனுசன , 210 
அரிதுன்று பீடம் , 208 

அனுதினம , 24 
அரிமகம , 273 

அனுபோகநெறி , 24 
அரி வோம் நமநராயணா , 24 

அனுமன , 2 , 220 
அருக்கியம் , 234 

ஆகுதி , 277-8 , 285,780 , 1338 
அருக்கிய முதலிய கடன , 247 

ஆசலம , 26 
அருததி புரிதல் , 107 

ஆசனங்கொடுத்தல் , 234 
அருமறை யோதுமணடபம , 168 ஆசிகொடுத்து , 245 
அருவிக்கு முததுமாலை , 141 

ஆசி பூததல , 262 
அருள பொறுததல , 24 

ஆசைபற்றி அறையலுறறேன , 7 
அருளிற பூதத குலம் , 271 

ஆட்டின ஒலிக்கு மேகம் அஞ்சுதல் , 75 
அருளும அறமும , 112 , 183 

ஆடகப பொன , 254 
அலகிலா விளையாட்டு , 4 

ஆடாங்கு , 12 
அலப்பு நீர் , 274 

ஆடவா களை பறித்தல , 55 , 547 
அவவியம் , 255 

ஆடவா மேனி முல்லைமணம நாறல , 
அவபருதம - யாக தீடசை மேற 

93 
கொணடவா யாக முடிவில செய ஆடுகளின் போர் , 75 
யும ஸநானம் , 288 

ஆடுவாமபரி , 162 
அழன் முமமை , 277 

ஆதித்தன , தனி 1 , நூல , 725 
அழிலின முத்தி , 24 

ஆதிததன கமபன , தனி 1 
அளகை , 110 

ஆதிபா , 24 
அளத்தமுது , 99 

ஆதிமுதலவன , பக 81 
அளை புகுமாவு , 297 

ஆதியநதம , 6 
அறபின நினறன அறம , 104 ஆமைதலை புடை சுரித்தல , 63 ; தூரி 
அற்றம , 233 , 557 

உறங்கல , 51 , மாங்கனி 
அறங்களுய்ய, பக 12 

யுணணல , 78 
அறம அனபில நிற்றல , 104 

ஆயம - மடவார் கூட்டம் , 307 
அறமூாததி , 182 

ஆயா மகளிர் தயாசடைதல் , 73 
அறனொன்று திருமனததான , 257 

ஆயரூாத தயிர , 100 
அறிதுயில் , பக 89 

ஆயவா , பக 89 
அறிவென்னுமளக்கா , 186 

ஆயவன் , 194 
அறுபதினாயிரம் , 196 , 521,757 , 889 ஆயிடை , 293 
அறுவா - அற்றவா , 269 
அன்புக்குத் தாய , 185 , 1146 

ஆரணக கவிதை, தனி 6 
அனனத்தின் குரலுக்குச் சிலம்பொலி , ஆரை - பிள்ளைக் கோட்டை , 123 
171 , 348 , 865 , 982 

ஆலையம புதுக்கல , 304 
அனனத்துக்கு வெண்குடை , 125 ஆவியொதத சேவல , 129 


டை 


ஆர் , 46 


136 


பாலகாண்டம் 


கமலம 


ஆனாத , 176 


ஆழவான - திருமால , தளி 1 இயவிசைப்பயன துயத தல , 60 
ஆழி - சக்கரவாளகிரி , 120 , 127 இரகு , பக 83 
ஆழிமாலவரை , 120 , 188 

இரலை நறசிருங்கன , 290 
ஆள - ஆண மககள் , 69, காலாள , 214 இரவிதன குலம் , 37 , 119 , 195 
ஆளிகளனனவா , 170 

இராமகதை, 14 , 18 , 22 
ஆளினே வகுத்த ஒளி , 131 

இராமகாதை , தனி 5 , 8 
ஆற்றணி , 26 

இராம நாமததின பெருமை , 17 , 21 

தசரதனுக்கு உயிர , 
ஆற்றுக்கு உயிா , 45 , கடகுடியா , 35 , இராமபிரான 
கணணன , 40 , தாயமுலை , 37 , 

314 , 337 , 347 , 1139 
பல் பெரும் சமயஞ சொல்லும் இராமபிரானுக்குக் 
பொருள் , 44 , போாமீதெழுமா முகில , 323 

[ 111 
சா , 36 , மனனா சேனை , 

சேனை , 39 , 

இராமா எணணருங் குணத்தினா, 
யானை , 41 , வணிகமாககள , 32 , இராமா பிறந்தபின பனனிரண்டு நாள 
வானரசேனை , 34 , வானவில் , 33 , திருவிழா , 308 
விலைமாதா , 31 , வினை , 42 இராமா 

மாதவத்தை யறத்தொடு 
ஆறும் ஆறும எதிர தல சாறும வேள வளாத்தமை , 111 
வியும மயங்கலுக்கு , 101 

இராமா முதலிய 

நாலவருக்கும் 

நானகுவேதம , 315 , 747 , 1145 
ஆனவா , பக 91 

இரமரது வீரததைத கூறும 

துல 
ஆனை , 32 , 33 

இராமாயணம , தனி 7 , 8 , நூல் , 
இசைக்கு உயிர , 172 

7 , 8 , 15-6 , 19 , 23 வெற்றியைக 
இசைக்குபபை - மிகுபுகழ , 177 

கூறுவது , 23 , தெயவமாககதை , 
இசைகெழு வேந்தன , 65 

9 , நற்காதை , 25 , மகா காவியம் , 
இசையின கிழவா , 95 

5 , மாண கதை , 182 , வைவினால 
இஞ்சி - மதில் , 116 , 177 

உண்டானது , 8 
இடங்காமா , 124 

ராமரின அமபு 8 , 214 , 418,559 
இடங்கொள சாயல , 97 

இராமவேழம , தனி 3 
இடம - பெருமை , 97 

இராமன தோள் வலி 

கூறுதலின 
இடமவலம துளளல் , 284 

சிறப்பு , 16 
இடமுள பாடைகள , 18 

ராமனுக்கிளையோரவதாரம , 215 
இடா போழதல , 242 

இராமாயணத்தின் பெயா இராமாவ 
இடித்த சுண்ணம் , 38 

[ டல , 18 
டைதடுமாறல , 42 

இராமாயணததை அடைவுடன கேட 
இடைபோதா , 79 

ராமாயணத்தை வடமொழியிற 
இடையிடை , 64 

செயதவா மூவா , 13 
ணரொளி, 157 

இராமாயண பாராயணம முதலிய 
இதமல நினைவாா , 118 

வற்றின பலன , 16 , 18-20 , 22-25 
நதிரசிதது , 202 

இராமாயணம ஆரணக கவிதை , 
இப்பிதுறையிடையுறங்கல , 51 

தனி , 6 
இமயமலை பொன்னிறம , 29 

இராவணன , 203 , 210 , 212 
இயல -சாயல , 87 

இரியலபோககி - ஓட்டி , 39 


தாரம , 14 


அரும்பத முதலியவற்றின அகராதி 


137 


உமயா 


உமயா 


டம், 178 


ளவல - 


இருககு , 247 

உபசாரமொழிகள் , 253 , 333 
இருக்குநன , 248 

( 234 உபநயம - உபநயனம் , 316 
இருககென - இரு என்று சொல்ல , நித்திய சூரிகள 21 , 23 , 299 
இருகைவேழம் - இராமன , 1 

வீடு - செயகுனறின மேலி 
இருங்கலை , 224 
இருடபிழம்பு , 127 

உயதிறம் , 210 
இருடருமிடற்றினோன , 221 

உயா தவன , 225 , 264 
இருடருமுலகம , 286 

உயாந்தோங்கிய , 177 
இருண்ட குழல் , 231 

உயாவினோடுயாநதது , 114 
இருவாககொருதனிக கொழுநன - உயரும சாாவிலாவுயிர்கள் , 100 
திருமால , 109 

உரவுநீர் - கடல, 37 
இலக்குமணனுக்கு வடவரை , 323 உரியமாதா , 280 
இலங்கை மூதூர் , 23 

உருங்குவா - உண்ணுவா , 152 
இலவச செவ்வாய , 231 

உருடருதோ , 245 
இவ்விது - இந்த இது , 237 

உருவவுணகண , 68 
இழப்பு - அழிதல , 271 

உரை- சாபானுக்கிரகச சொல , 289 
இழுது தூவினா, 307 

உரோமபதன , 228 250 , 253 
இலக்குமணன , 297 , 319 , 

உலக்குநா , 311 
320 , 323 , சத்துருக்கனன , 320 உலகம - நாடு , 248 , 253 , 653 
இளைஞா சிந்தை மகளிரைத்தொடா 

உலங்கு , 118 

உலப்பு , 274 
இளையவா , 93 , 94 175 

உவசசன , கனி 6 
இளையவரொடு வாவியாடி , 175 உவகைமாநறவு , 207 
இறாலினறேன , 54 

உவணத்திறை 118 
இறுங்கு , 99 

உவள - நடுக்கம , 316 
இறுவரமபு - அந்தியகாலம் , 12 உழக்குவா , 

197 
இறை - இறந்துபடுதல , 65 

உழவருக்கு வண்டு , 67 
இறையும - சிறிதும , 12 

உழையின றோற்றம முனிவருக்கு , 
இனனகையவா , 171 

225 , 264 

[ யோா , 29 
ஈசன் - இராமன , பக் 120 

உளளவெலலா முவகதீயும வளளி 
ஈசன மதிலுக்கு , 115 ( 226 உளவாககல - சிருஷ்டித்தல் , 4 
ஈசனும புகழதறகொததோன , 224 , உறுகண , 223 , 274 
ஈசனையெயது தல அரிது , 115 உறுப்புறுபடை , 61 
ஈரநீர் , 70 

உறை - உறைதல , 318 
ஈரமொடு உரைதரு முனிவா , 321 உறையடுதத செவி , 10 
ஈரும வாள , 124 

ஊட்டிடம , 82 
ஈறிலா நாயகன - திருமால் , பக் 89 ஊடலுதை , 155 
உடையவன பண்பு உடைமை மேல , ஊடலூட்டல் , 162 [ கம, 91 
118 

ஊரொடு 

நிகாவன இமையவருல 
உணா ததரிது , 5 

ழியினிறுதி யுறையுள் , 108 
உததமக கவிஞா, 11 

ஊனறல , 36 , 1067 
உத்தானபாதன , 228 

எணகின வேந்தன - ஜாமபவான , 218 


தல , 97 


ஓலா 


18 . 


138 


பாலகாண்டம் 


A 


எணணருங் குணத்தினவன , 111 ஒணணுமோ , 111 
எணணெய தூவல , 307 

ஒருகலை முகத்து , உயாதவன , 225 
எத்தானும , 228 

ஒருபகல - பிரளயகாலம் , 295 
எதிர் கொளச சில காதம செல்லல , ஒரு நொடி , 320 
251 , 263 , 1121 

ஒழுக்கம குலத்தளவு ஆம , 83 
எதிரகோள , 251 

ஒற்றா , 251 
எமபிரான , 209 

ஒனறு நீர் கேணமின , 212 
எயத்து , 309 

ஓவிய வெழிலுடையொருவன , 314 
எயயென , 193 

ஓசனை , 232 , 241 , 251 
எயிற்றி மாதா , 390 

ஓடை , 41 
எருமைக கடாககளின போா ; 62 

ஓவியப்புறா , 129 
எருமைக்கடாக்களுக்கு இருள , 62 

ஒளி - ஒழுங்கு 131 
எருமை கன்றுளளிப பால சொரி 

கசட்டறு வினை , 269 
தல , 58,70 
எருமை நாகு , 62 

கசரததுரகமாள , 214 , 812 
எருமை நிழலிடை உறங்கல , 51 

கடவுளா - முனிவா , 287 
எல - ஒளி, 130 

கடவுளாவிழவு , 303 

கடன முறைகள , 254 
எல்லை நினற யானை , 128 
எல்லையின மறைகள் , 44 

கடிகை , 268 , 898 , 1279 
எழினி - சிததிரம எழுதிய திரைச 

கடிதடம் , 213 

கடுவமா களன , 200 
சீலை , 49 
எனனையாளுடையவன , 208 , 218 

கடைசியா , 55 , 79 , 88 
எனையாள வாதன , 320 

201 
எனையுடை யிறைவன, 324 

கணடில வெண்ணெய , 38 [ 150 

கணணிடைக 
ஏகபாதம , 20 

கனல சொரிகளிறு , 
ஏகம முதற கலவி , 181 

கணமலாநதொளிரும , 52 
ஏகவிருதத ராமாயணம் , 15 

கதலிககானம , 144 
ஏடவிழ திரு , 205 

கதாபாததிரஙகளுககுத தொடாபுள் 
எடுதுற்ற வேல , 254 

ளவற்றை உவமை கூறுதல் , 30 
ஏது - குற்றம , 183 

கதை - இராமாயணம் , 13 
ஏமபல , 216 285 

93 
ஏமுறல , 270 , 376 , 694 

கபிலையின் 

றானம , 22 
ஏயென , 276 , 279 

கபோதகததலை , 134 
ஏழநிலத்தலம் , 132 

கமபநாடடாழவான , தனி 1 
ஏழபொழில் - எழுலோகங்கள் , 132 கமபநாடன , தனி 8 , 9 
ஏழாண்டு இறைதவிாதல மரபு , 302 

கமபநாடு , தனி 1 , 2 , 4 , 6-9 
ஏழிசை , 299 

கமபா அபிநவ கவிநாதா , தனி , 10 , 
ஏழு உலகு - எழு தீவுகள் , 182 , 1238 ஆதவன புதலவன , தனி 5 
ஏழேழ் பூதலங்காககும புதலவா , 222 கமபா இயலபு, 198 , 264-5 
ஏழையா - பெணகள் , 322 

கமபா இராமாயணம அரங்கேற்றி 
ஏறறை - கடா , 62,75 

யது , தனி 8 , இயற்றக காரணம, 
ஐமபொறி வாளி, 26 

- 7 , ஒருநாளிற பாடிய கவி , தனி 


கணடகா , 


கந்தன , 


அரும்பத முதலியவற்றின அகராதி 


139 


நல 


10 , கவிததொகை, தனி 11 , கவி 

கழகம் , 93 
பாடிய நேரம , தனி 10 . 

கழுந்து , தனி 10 , நூல , 251 
கமபா கவிச சககரவாததி , தனி 7 கழுநீர் நீததம , 71 
கமபா கவி , தனி 1 , 9 

கழுநீர் நெல்லை வளாததல , 71 
கமபா கலிவனமை , தனி 10 

கழைக கரும்பு , 52 
கமபா காலத்தில் வானமீகம மிகுதி களவார் , 179 
யாக வழங்கி வந்தமை , 8 

களக வன்னம , 171 
கமபா காலம , தனி 8 , கோததிரம , களபர் தூவினா , 307 

தனி 6 , துதி , தனி 2-4 , பிறந்த களி பலபொருளொரு சொல , 160 
ஊா , தனி 6 , மதம , 44 - 5 , வள களி துலங்குவாா , 206 
ளல , தனி , 7 

கற்பகக காவின நிழல் இனபம பயப 
கமபராம புலவா , தனி 3 

பது , தனி 9 , 335 
கமபராமாயணம வெண்ணெய 

கற்பகப பொதுமபா , 129 
லூரிற்றாப்பட்டது , 14 

கறபினநினறன காலமாரி , 104 
கமபருககுக கதிரவன , தனி 2 , திரு கற்றலம் , 126 
மால , தனி 5 , 7 

கறுப்புறுமனம , 61 
கரகமலம் , 204 

கறையடிக்கிறை , 206 , பா , 87 
கராம , 120 , 123 - 24 , 309 

கன்றுடைப்பிடி , 77 
கரிமதம வேங்கை நாறுவ , 164 கன்றுள்ளிக் கனைத்தல் , 58 
கருங்கட டோகை , 53 

கனறை நினைக்கப் 

பால் சுரத்தல் , 
கருடனுக்கு மேருமவை , 205 

58,70 
கருணாகரன , பசு 89 

கனனடம் , 18 
கருமபில தேனகூடு , 47 

கனனிதானம , 22 
கருமபும நெலலும் , 239 

கன்னி நன்னகா , 146 
கரைசெயல் - சொல்லுதல் வாமபு கட கனனியா காப்பு , 120 
டுதல , 327 , 336 , 1207 , 1268 , கனனிய ரலகுல , 120 
1393 

காகளம் , 250 திறமை , 224 
கரையெறியாத கடல , 243 

காசிபன சுரரையும அசுாரையும பெற 
கலவி நலமிலாப புலமை , பக 86 

காசிபன மைாதன விபாணடகன , 
கலக்கடை , 164 

224 
கலபபை - உபகரணங்கள் , 276 காடு - தொகுதி , 205 
கலம நிதி சொரிதல , 65 , 83 

காதல பிடித்துதல் , 109 
கலைக்கோட்டு முனி , 229 

காதலென்ற கடல , 261 
கலை தெரி கழகம் , 93 

சாதை , 96 

( கைத்த முனி , 240 
கலைமகள் , 3 

வெகுளியும களிப்பும் 
கலைமுகச சிருங்கன் , பக 112 காமுகா , 50 
கலையூா கனனி, 115 

காயுமறகடங்கள் , 220 
கலைவல்லாளன , 233 , 258 , 267 காாவர அலரும பயிர , 321 
கவ்வை , 254 , 258 

கொடையான கமபன . 
கவண கல 118 

தனி 6 
கவி , தனி 6 

காலடி - சுவரின அடிப்படை , 137 
கவிஞா, 107 

கால மாரி , 104 


காமமும 


காரகனக 


140 


பாலகாண்டம் 


காலை - மத்தியானம , 304 

குறை கறித்திரள் , 82 
காளி வேறு , தூர ககைவேறு , 115 கூறறம - யமபயம , 84 
கானறன , 238 , 

கூறுபாடல் , 101 
கானம பாடல , 250 

கேகயம , 94 
கிடங்கு , 124 , 127 , 178 , 188 கேளவி , 98 , 181 
கிடங்குக்குப் பெரும புறக்கடல , 188 கேளவி மாநதல் , 60 
• நாமபு விசேடம , 95 

கைபோய , 43 
கிளையொலி , 167 

கைமிகல , 307 
கினனரம் , 167 

கையடைவேல், 188 
கினனரா , 299 

கொடி - ஒழுங்கு , 142 , 
கீர்த்தியின் கொழுந்து , 251 , 1201 கொடிகளுக்கு மேகம , 141 , 176 , 
தடடிமம-திணணை மேடை , 145 

முத்துமாலை 

அணிதல , 

143 , 
குடைககு மதியின் செயல , 190 

வாழைக்கானம , 144 
குணடலக கோல மைததா , 57 கொடிச்சியா , 38 
குண்டிகை , 3,265 

கொடிச சூலம , 142 
குணக்கடல , 5 , 111, 567 

கொடுங்கை , 131 
குணக்கடலாடுதல , 5 

கொடுவினையும துயரும , 228 
குணிததல் , 230 

கொதுகின இனம , 118 
குதிரைக்கு அலைகள் , 125 

கொலைத்தொழிலாககா , 199 
குதிரைச செண்டாடல , 174 

கொவவைவாய , 240 
குதிரையின் கழுததிற சதங்கை , கொழு கொம்பு , 266 
158 , 171 

கொள் கடன , 270 
குதை வரிசசிலை , 155 

கொள்ளை - மிகுதி , 47 , 57 , 99,140 
குநதளம , 126 

கொற்றத்திராமன , 7 
குபபைப் பருப்பு , 82 

கொனறைக்குழல் , 79 
கும்பகாணன , 210 

கோசலம் , 106 
குரமபு - அனை , 47 

[ 79 கோசலம் புனையாறு , 26 
காவைக்குக கன்றுகள் உறங்குதல் , கோட்டம் , 38 
குருகைநாதன , 1 

கோணெறி , 74 ( டம , 132 
குருவிளை மினமினியைக கூட்டில கோபுரம நிலமடைநதையின கிரீ 
வைத்தல் , 72 

கோல செல்ல நிற்றல , 182 
குலம் சுரக்கும் ஒழுக்கம் , 83 

கோலால அளத்தல் , 117 
குவவுத்தோள , 192 , 241 

கோவை யிநநகா , 165 
குழலிசை மடைநதையா , 149 கோழி குபபையைக கிளறுதல் , 72 
குழலினபாடல , 101 

கோழி வெனறி , 61 
குழலுறு மிழை , 319 

கோனிகா குடிகள , 140 
குழாம - திரட்சி , 246 

சககரவாள ததைச சூழந்த இருட்டு 
குழியெலாம கழுநீர் , 47 , 980 

மதிலைச சூழந்துள்ள அகழிககு , 
குழுஉக்குால , 77 

127 

[ 281 
குழை - சேறு , 161 

சங்கமாாததல நனனிமிததம , 30 , 
குற்றபாகு - களிப்பாக்கு , 74 
குறி கொளுமபோதது , 66 

80 


சங்கவெண சுதை , 133 
சங்கினம தேனுண்ணல் , 


அரும்பதமுதலியவறறின அகராதி 


141 


சரயு , 105 


சுராநா 


சங்குக்கு மதி , 103 

[ 205 சிவபெருமான அனுமனாக அவதரித 
சங்கு சக்கரங்களுக்குச சநதி ) சூரியா , தல , 220 , இராம நாமத்தை உமைக 
சடகோபா , 1 

குச சாற்றியது , தனி 4 
சடையப்பன , தனி 2 

சிறகுணததா - ஞானிகள் , 5 
சடையன , தனி 8 , 14 

சிறப தருமம , 134 
சத்தான குணம , 228 

சிறறில , 74 
சத்துருக்கனன வெள்ளை நிறம் , 312 சிறுமை , 217 
சதி - தாளவொதது , 158 

சினத்தயில் , 118 
சதுமறை , 315 

[ 109 சீரணி சோழநாடு , தனி 6 
சந்திராதிததா இமைப்பிலா திரிதல் , சீரிய கூரிய தீஞசொல , 107 
சமித்தனன - ஒழித்தனன , 284 சீரை , 264 
சமைவு - ஒழிவு, 244 

சீறி யாழப்பாணா , 53 
சயில கோபன , 297 

றூா , 39 

சுக்கிரீவன சூரியனவதாரம , 219 
சரயுவுக்குத் தாய முலை, 37 

சுடுதொழி லாக்கா , 200 
சலஞ்சலம , 63 

சுதை தீற்றிய மாடம் , 133 
சவுளம , 316 

சுமமை - ஒலி , 167 , சுமை , 66 
சளசளவென , 238 

சுமந்திரன , 249 
சனனச்சமபா வரிசி , 64 

சுராகுரு , பக் 120 
சாகம - இலை , 187 

டீநதான - தசரதன , 254 , 
சாந்தன , 226 

257 , 335 
சாநதை , 247 

சுரிகுழல் , 281 
சராவு - ஞானம , 100 

சுரிவளை , 80 
சாலிப பரப்பு, 47 

சுருதித தொகைகள் , 24 
சாலி வேலி , 57 

சூட்டு - உச்சிக்கொண்டை, 61 , 72 
சாலுடையுயாவு , 117 

சூளிகை - மாடத்து உச்சியறை , 170 
சாலை , 304 

செகதணடம , 24 
சாறும வேளவியும் , 101 

செந்தயா , 64 
சிஙக வுயாதவன , 225 

செந்துவாவாய , 88 , 175 , 1074 
சிததிரம இமைத்தல் , 135 , இமைப்பி செயதவம , 210 
லாமை , 156 

செயலினறு , 203 
சித்திரம் உயிர் பெறக் குயிற்றல் , 135 செயிரிலா உலகு, 191 
சிகதையின் செமமை , 84 

செல்கதி , 185 
சிபி , 257 

செலவமுங் கலவியும பூததல , 81 
சிலதியா , 151 , 300 

செவ்வழி - ஒருபண , 

79 
சிலபிரதிகளில் இல்லாத பாட்டு , 224 செவ்வழி மாலைப் பொழுதுக்குரிய 
சிலை நுதல் , 155 
சிலையிராமன , 16 

செவ்வழியை வண்டு காலையிற 
சிவபெருமான , தனி 3,27-8,91,109 , பாடல , 59 
200,206,209,224 , 226,238 பக் 87 செவி நுகா கவிகள் , 96 
சிவபெருமான அரக்கரைச 

சுடுத 

செழுந்தவன, 227 
வில்லை , 200 

செறி நறுந் தயா , 40 


பண , 59 


142 


பாலகாண்டம் 


சேடர் - இளையராகிய கணவா , 137 தலைமயங்கும , 99 , 101 
சேண - தேவருலகம , 119 

தவஞ செயதோர விண முதலிய 
சேநத நெய , 40 

இடங்களில் வசித்தல , 129 , 348 
சேமபு , 80 

தவம நலததைப பயததல , 185 
சேயிலாச செல்வம , பக் 86 தவமபோனற புனிதன , 271 
சொல் - கவி , 8 

தவள - வெணமை, 316 
சொன மலை , 92 

தழல்விழி யாளி, 161 
சொனனதானம - இரணயதானம் , 22 தளளருந்துயா , 244 
சோதிநுதல் , 230 

தளளுற - சிந்த , 63 , 99 
ஞான முன்னிய மறையாளா , 30 தளவரிசை , 126 , 130 
ஞான விததகம , 3 

தளிந்த - குளிரநத , 126 
தசசா , 12,641 

தறை - தரை , 12 
தசரதன இரகுவின போன , பக் 

83 தனிக்கோல , 182 , 812 
தசரதன வசிட்டாருளினால் உலகந தனி முதலவன - இராமன , 323 
தாங்கியது , 195 

தாம - தாகம , 281 
தசரதன வள்ளல் , 187 

தாமரைக்காடு , 122 , 205 
தசரதனது கொடை , 1 , 30 , 184 , தாமரைக்கு விளக்கு , 49 
186 , 267 , 313 , 812 

தாயமுலை ஆற்றுக்கு உவமை , 37 
தசரதனுக்கு இராமபிரான உயிர , தாராட்டு , 58 
31+ , 337 , 347 , 1139 

தாரை , 121 , 148 
தசரதனுக்குச சூரியன , 250 

தால் - நா , தனி 7 
தசரதனுக்குத் தாய முதலியவா தாலாட்டும் , 58 
வசிட்டா, 19+ 

தாலி யைமபடை , 103 
தசும்பு , 132 

தாழவாா - நாலாம வருணத்தவா , 
தடககை - குளக்கரை , 41 

தனி 2 
தடிக்குமுலை , 231 

தாழையினகனி , 235 
தணடலைப் பரப்பு , 57 

தாள , 302 
தண்ணளியின சாலை , 228 

தாளவரை - பா தசைலம் , 31 , 161 
தண்ணுமை , 102 , 158 

தானம் தக்காரக்கு வழங்கலின 
தணி - தணமை , 157 

சிறப்பு , 30 , 458 
157 

திகிரிக்குச சூரியன , 192 
தணிவன - தங்குவன , 139 

திங்கள் வெணசுதைக்கு , 133 , 641 
தததம இல இருந்து விருந்தோமபு திஙகளும கரிதென வெணமை தீற் 

றிய , 133 
தமபிரான , தனி 7 

திருக்கதை , 24 
தமமனமென மருடதையலரா , 237 திருகலையுடைய செகம , 225 
தயிரக் கணடம் , 64 

திருகு - மாறுபாடு , 225 
தயையும தணணளியும் , 228 திருகை வேலைத் தரை , 225 
தராதலம் , தனி 1 

திருமால அளபபருங்காலம அயோத் 
தருவுடைக கடவுள , 219 

தியை ஆணடமை , 112 
தலப்பொறையாற்றல , 274 

திருமால புலங்களை நதவரககும தவ 
தலம் - தளவரிசை , 136 

முனிகளுக்கும் புகலிடம் , 112 


தணி மலா , 


தல, 6+ 


அரும்பத முதலியவற்றின அகராதி 


143 


திருமால மாாபில மணிகள் வைத்த தேககெறிந்து , 35 
பெட்டி , 108 

தேமபிழி நறவம் , 53 
திருமால வேதம தந்தமை , பக் . 89 தேமபிழி மகரயாழ, 49 
திருமாலுக்கு இருசுடரேந்திய மேகம , 

தேவபாடை , 13 
கமலம பூதத மேகம , 205 

தேவாகளவதாரம , 218 - 20 
திருவழுந்தூருவசசன , தனி 6 

தேன ஒழுக்குக்குப் பாம்பு , 80 
திருவிலி- இராவணன , 203 

தேனுறுமிதழி , பக் 91 
திருவினறொடா போகம , 186 

தைத்தது - திருமபிப புகுந்தது , 280 
திவவிய மதுரம் , 107 

தாடை நிரமபியகதை , 14 
திறல்சோ இராமன , தனி 9 

தொயயின மாலை , 163 
திறையளக்கு மண்டபம , 168 

தொழுதகை மடந்தையா , 156 
தினமை , 17 

தோகை மஞஞை , 97 
தீங்கவி , 46 

தோடு - புருஷா காதணி , 251 
தீட்டலாற படைதேயதல் , 189 

தோரணத தெரு , 169 
தீரத்தன , 306 

தோரணம் - தோரணக கம்பங்கள் , 
துகிலுக்கு நுரை , 36 , 90 

177 , 1270 
துநதுமி , 260 , 277 

தோரணமாளிகை , 170 
துய - பஞ்சின நுனி , 137 

தோள தினவு , 193 , 1369 
துயாபபிறங்கல் , 262 

தோளின்மாலை , 163 
துாககை வேறு , காளி வேறு , 115 

தோளுக்கு முழவு , 193 

[ 3 , 89 
துருவை - செம்மறியாடு , 75 

நகிலகளுக்குத் 

தாமரை மொட்டு , 
துலாம, 135-6 

நடங்கிளாதர - மகிழ, 298 
துவரிதழ , 88 , 175 , 230 , 1074 

நடம நவில தல , 94 
துவலை - துளி , 43 

நடுக்குறு சாந்தம் , 

38 
துள்ளல் - விட்டு விட்டு ஒலிததல , 73 நடை- நல்லொழுககம , 14 
துள்ளி - ஆமை , 78 

நடையிள வனனம , 160 
துளவத தாணமலா , 207 

நடையுறு நியமம , 303 
துளையொலி, 167 

நதிதரு நிதியம் , 92 
துறை , 10 , 11 

நநதலன , 30 
துறையிலாவாவி , பக் 86 

நமபன -சிவன , 28 
துனி - வெறுப்பு, 259 

நமபன மாதுலன - இமயமலை , 28 

நமபு - விருப்பம் , தனி 7 
தூண்களமேல சிஙகவடிவம் , 131 நமித்திரா - பகைவா , 283 
தூமபு மதகு , 63 , 80 

நரந்தம- கஸ்தூரி , 38 
தூமமென குழல , 240 , 281 

கராயணா , 

24 
51 

( வாா , தனி 2 களினப்பள்ளி , 58 
தெயவப்புலமைக கம்பநாட் 

நறகாதை - இராமாயணம் , 25 
தெயவப்பூதலம் , 65 

நற்றவம உருவெடுததல , 264 , 651 
தெயவ மாக்கதை , 9 

நறையிலாமலா , பக் 86 
தெயவ வீடு - விமானம் , 138 நனனெறி விலக்கும் பொறி , 120 
தெள்விளி - தெளிநத இசை , 53 நனிதவ , 114 
தெனகலை - தமிழ , 18 

நாகம - பாதாள உலகம , 121 


தூசு, 231 


தூா , 


144 


பாலகாண்டம் 


நூலிடை நடத்தல , 117 

முதற்பாட்டு நாடியபொ 


[ தனி 6 


நூலின 

ரூள , 16 


நாஞ்சில - ஏப்புழை , 123 
நாமநூல்- புகழையுடைய நூல , 50 
நாமுதற படுவ மெய , 50 
நாரணன விளையாட்டு - இராமாயணம , 
நாலவகைச சதுரம , 114 
நாலவகைப் பொன , 254 
நாவினா -வாக்கையுடையவா , 13 
நாளதழைக்குங் கதை - இராமாயணம் 


3 


தனி 4 


( தல, 66 


நாள வேங்கை , 38 
நாளும் கோளும , 300 
நானமறை புகலும் வேளவி , 86 
நானா பலவகையான , 64 , 176 
நிசசயம , 21 
நிசரதகணை , 214 
நிததா , 294 
நிமி , 283 
நிலக குலக கொழுந்து , 132 
நிலக்கொடி , 311 
நிலமகள் குறைவற வளாதல , 315 
நிலை பெறுத்தல - காததல , 4 
நிழல் - ஒளி , 146-7 
நிறபு - சததியவசனம , 104 
நிறங்கிளா பாடல , 154 
நிறம -உயிரநிலை , 170 
நிறுவா - நிலைத்து நிறபா , 21 
நிறை குணததமராகள , பக் 89 
நிறைநெடுமங்கல நாண , 108 
நீததம வெள்ளம் , 34 , 41 , 43 , 44 
நீதி , 55 
நீரசசாறு - புதுப்புனல விழவு , 57 
நீர்சசிறையிலா நகா , பக் 86 
நீலன அககினி , 219 
நீளவாம , 211 
நீறணிந்த கடவுள் , 27 
நீறு பட்டழிய, 16 
நுங்கி , 54 , 211 
நுங்குதல், 519 
நுங்குவா , 217 
நுணங்கிய நூலவா , 114 
நுணங்கு கேளவி , 185 
நூளை சசியா , 74 , 79 


ஏலூழ - எலினமாபு , 132 
நூ றகலுறறேன , 8 
நூற்புறம்பில செயத வணககம , 
நெட்டுலை , 71 
நெடுநிலை மாடம் , 110 
நெல்லி , 310 
நெலலின நாறு , 71 
நெல்லை விருந்துண்ண மனையிலுயத 
நெற்போருக்கு முததிரையிடுதல் , 66 
நெற போருக்கு மேருமலை , 91 
நேமி - சூரியன , 147 
நேமிமாலவரை-சக்கரவாளகிரி , 120 , 

127 , 188 
நேமியினோ , 183 
நொடி , 211 
நொடிப்போது , பக் 89 
நொய்ய சொல , 8 
பகலிடு மினனல , 142 
பகிர , 281 
பகைவரை வென்று அவாகளுடைய 
பொருளகளைக பபற்றிக 
கொளளுல , 39 
பங்குனியதத நாள , தனி 8 
பங்குனி யுததாம , தனி , 8 
பசசைத்தேரை , 58 
பசுநதேறல , 80 
பட்டம நீரோடை 71 
பட்டி மண்டபம் , 168 
படபபை , 71 
படு பொருள , 200 
படை- கலப்பை , 52 
பணணவா , 204 
பணணை - ஆடவா கூட்டம் , 

விளையாட்டு , 150 , 307 
பதயுகத்தொழில், 154 
பதிபடுகொடி , 67 
பமபி - ஒலிதது , 28 
பயிற்றல - செய்தல் , 281 , தெரியக 

காட்டல , 117 


807 , 


அரும்பத முதலியவற்றின அகராதி 


145 


பயிற்றி-கூறி , 290 

பிததா பேதையா பத்தா சொன 
பயோத்தி, 204 

னவை , 11 
பரகதி , 204 

பிதாமகன - பிரமன , 218 
பாஞ்சுடா , பக் 80 

பிதிரநத்து , 263 
பரததையா , 230 - 

பிரிந்தவா வருந்தல , 153 
பரததையா தொழுதல , 231 

பிலம் மணி சரததல , 83 
பரமபில் மணிகள் , 47 , 52 

பிறை முகததலை விருமபு , 82 
பாமபதம- வைகுந்தம , 20 

பின் நிகழச்சிகளை முன்னே உவமை 
பாவஸது வணக்கம , 4-6 

யாகக கூறுவது , 

34 
பரா வருமிராமன , 15 

புகழ பூணினும சிறந்தது , 119 
பரிவேள்வி , 285 

புகழ வெள்ளை நிறம , 140 
பருந்தும் நிழலும் , 60 

புடவி -உலகம , 25 

[கம , 110 
பருவ மங்கையா , 

88 

[ 299 புணணியம புரிந்தோர் புகுவது துறக 
பல்லியம் , 250 , 262 , 286 , 289 , புணாதத சூழச்சி , 240 
பலவகை ஒலிகள் , 167 

புணாப்பு , 203 , 242 
பலவிதமான புகைகள் , 

86 

புத -ஒரு நரக விசேடம , 228 
பழங்கண - துன்பம் , 178 

புத்திர காமேஷடி ஒரு தினத்திற 
பழநறை , 95 

செய்வது , 273 
பழையா - கௗவிற்பவா , 95 , 149 

புதலவரை யளிக்கும் வேளவி , 222 , 
பள்ளததிகள் , 79 

( 1055 275 , 742 
பளிங்கும் புனலும் , 126 , 949 , புதலவன் முகம முதன முதல காண 
பற்றிலாா , 6 , 354 , 366 

டலின முறை , 301 
பனனசாலை , 232 

புதுப் புனல குடைதல , 56 
பனிப்பிறை , 231 

புதுமணத்தடங்கள் , 
பா - விருததம , தனி 4 , 7 , 10 , 13 புயல பொழி தடககை , 267 
பாகசாதனன , 202 

புரவிச செணடாடல , 174 
பாகியல் கிளவிகள் , 94 

புரவித்தாா , 171 
பாகு - பாக்கு , 

புரவிப்பந்திக்குக் கடல , 169 
பாங்கு - நனமை , 291 

புரவு கலலொழுக்கு, 37 
பாசிழை, 232 

புராதன மறை , 20 
பாடகம , 137 , 254 

புரிசைப் பொனமதில் , 147 
53 

புரிதல கருதுதல் , 233 
பாணியும பணணும் , 158 

புரை - குடிசை , 234, 
பாமே பறது , 6 

புலலிய நெயதல , 42 
பாதைகள் மணியும பொனனும புள்ளி 

புள்ளி - நனமதிப்பு , 29 
சொரிதல , 96 

[ 226 புள்ளிமாலவரை இமயமலை , 29 
பாநதளின மகுடகோடி பரிததபாா , புளளியம புறவு , 134 
பாமம - ஆழம , 188 , 790 

புளினம - மணறகுன்று , 92 
பாமாலை , தனி 7 

புறவம - முல்லை நிலம் , 93 
பாவு சிலை , 131 

புறவு - முல்லை நிலம் , 67 
பாளை ததேன , 54 , 69 

புறாக்கள் தங்குவதற்கு மாடத்தின 
பாளை தாதமது , 54 , 69 

மேல் இடம் வகுத்தல் , 

ம 134 


+ 


74 


பாணா , 


19 


146 


பாலகாண்டம் 


புனகவி , 12 , 120 

போகம - அகலம் , மலாசசி , 202 
புன்றலைப்புனம , 79 

போகமாமலா , 202 
புனல - நீர் , 76 

போதது , 66 
புனிதன - கணணன , 40 

போதிகை , 131 , 135-6 
பூககு மாதிமுதலவன , பக் 81 

போாககலை , 174 
பூசலமபு, 26 

போர் செயவோா மரபு , 36 
பூசை - பூனை , 7 , 559 

போழவாாகதிர - சூரியன ; தனி . 2 
பூணினும் புகழேயமையும் , 119 மகாயாழ , 49 , 149 , 154 , 167 
பூரவபாஷி , 324 

மகவருளாகுதி , 278 , 235 
பெடபற , 239 

[ 104 மகளிர் அரங்கில ஆடல் , 59 , 152 
பெண்களால அறம வளாதல , 81 , மகளிர் உடல் சண்பகப்பூ மணமு 
பெண்களின் இசையைக் கேட்டுக் டையது , 

93 

[ 104 
கிளி தமயினமென்று வருதல் , 79 மகளிா கற்பில நினறன காலமாரி , 
பெருந் தடங்கண , 81 

மகளிா தூதனுப்பல , 175 , 1072.3 
பெரும் புறக் கடல , 120 , 188 மகளிர பாதாடல , 151 
பெரும் புனல , 239 

மகளிா பல்லாணடிசைத்தல , 250 , 
பெருமகன - அரசன , 327 

254, 899 , 1202 , 1336 
பேசவும் வேண்டுமோ , 21 

மகளிா புனல குடைதல் , 88 
பொததகம , 2 

மகளிர் புனலாடி மலாசூடல , 172 
பொதி- அருமபு , 89 

மகளிர் மலா கொயதல , 97 
பொயயில் கேள்வி , 9 

மகளிர் மேனிக்கு விளக்கு , 136-7 
பொயயில கேளவிப்புலமையினோன , 9 மகளிா வாழத் தல , 268 
பொயயிலா நிறபு, 104 

மகளிராடு மண்டபம், 168 
பொருககென , 234 , 262 

மகளிரை இளைஞா சிநதை தொட 
பொருடருமுனி , 221 , 245 

ரல் , மயிலகள தொடால் , 97 
பொருடருமெவரும் , 221 , 245 மகளிரோடுகிள்ளை உறங்கல , 154 
பொருந்திய மகளிர் - பத்து வகையா மகளிரோடு மயிலகள ஆடல , 59 , 154 
லும ஒத்த பெண்கள் , 60 

மங்கலநாதம் , 

216 
பொருநா - பாடுவோர் , 149 

மங்கலவள்ளை , 76 
பொருமல , 217 

மங்குநா , 

195 
பொருள் - கலவியம செலவமும , 16 
பொழிலுக்கு மேகம , 91 

மடநதையா பருவங்குறியாது நின 
பொழுது போககு , 172 
பொறகுழாத்துறையுள் , 

246 

மடபபிள்ளைகள் , 12 
பொற்றலம -விணணுலகம , 129 

மணடல , 31 
பொறிவரி யாவ , 40 

மணணெளிய, 66 
பொறையிலா வறிவு , பக் 86 மணித்தசுமபு-மாணிககக கலசம் , 132 
பொனமலை மேல மேகம , 205 , 208 மணிமதிலிலங்கை , 23 
போக்கி , 181 

மணிமாடத்தயோததி , 257 , 334 
போகக கனி , 181 

[ 36 மணியுடைக்கொடி , 36 
போகப புணாபபிலா இளமை , பக் 

மதங்கியா , 158 
போக பௌவம , 186 

மதமலை , 41 


மசரதம , 214 


றது , 149 


அரும்பத முதலியவற்றின அகராதி 


147 


14 , 21 


மதில் நகருக்கு அணி , 119 

மனுவின மாக்கதை , 21 
மதில மூனறு , 177 

( 177 மா - விலங்குகடகே யனறி நீர் வாழுயிர 
மதிலின உயாவு புகழின் உயாவுக்கு , கடகும் பறவைகளுக்கும் வழங் 
மதிலின் மேற சூலம் , 115 

கும பெயா , 123 
மதிலின மேற பொறிகள , 115 , 117 மாககதை மகாகாவியம , 8 , 9 , 
மதிலுக்கு வேதம , 115 , 128 
மதிவளா சடை , 209 

மாகதா , 250 , 251 
மதுப்பொதி மழலை , 36 

மாடங்களில் சித்திரம் , 135 
மதுரஞ சோந்த தீஞ சொல , 107 மாடத்திற கொடிகள் , 176 
மயன முதலியோர் மனத்திலே நினைத் மாடமாளிகை , 145 
துச சிருஷடிததல , 110 

மாணகதை - இராமாயணம் , 

182 
மயில மாடத்திருத்தல் 53 , 141 மாதவக்குன்று , 241 
மயிற் றழைப்பீலி , 32 

மாதவி வேலி , 43 
மருணடவிழி , 231 

மாதானம , 229 
மருதவேலி , 43 , 68 

மாதிரம - மலை , 261 , 
மருநதினு மினிய கேளவி , 60 மாதிரம பொருத்தோள , 222 
மருவலாக்கசனி , 219 [ 175 மாதிரவீதி - ஆகாயவீதி , 176 
மலாகொயது நீராடி மது அருந்துதல் , மாந்தரை விலங்கென்றுளளவு , 226 , 
மலரோனுகுபகல , 325 

230 , 233 , 739 
மலை - தொகுதி , 92 

மாமகம் , 

275 
மலைபடு திரவியம , 32 

மாலுண்ட- பெருமையுடைய , 58 
மலைவாழை , 144 

மாலைவாய - சமயததில , 243 
மழவா - இளை ஞா , 95 

மாளிகைக்கு மணியும் பொன்னும 
மழைத்தாரை, 238 

39 
மள்ளா - உழவா , போரவீரா , 41 , 48 , மாளிகையின் மேற் கொடிகள் , 142-3 
63 , 67 , 77 , 102 

மாளிகையின் மேற சூலம் , 

142 
மளளாபகடு உரப்பல , 63 

மானமதம கஸ்தூரி , 166 
மளளா புனலைககாததல , 43 

மிகுதி , 56 
மறுககம , 196 

மினமினி , 72 
மறைக கொழுந்து , 266 

மினனியெழுமுகில் , 229 
மறை நிகா முனி , 270 

மீமிசை , 199 
மறை முதற்கிழவன , பக 87 

மீனசாலில துடிததல , 63 
மறையாளா கைததானம , 30 மீனுக்குவாளும் வேலும் , 125 
மறையோது மண்டபம் , 168 

முக்கனி , 64 
மறைவடிவு கொணடமுனி , 256 , முகநலாள, 247 

259 , 266 , 269-70 [ 269 முததமாமுடி , 198 
மறைவடிவுபோனறொளிர் விசிட்டா , முத்தமிழ்த்துறை , 11 
மனறுறு கடவுள் , 322 [ 117 முதத வெண்குடை , 289 
மனு - தெயவத தசசருள ஒருவன , முதல் - ஏழனுருபு , 50 , விதை , 181 
மனுகுலம் , 228 

முதலவா , பக 89 

[ 125 
மனுநெறிபோன வேந்தன , 30 முதலைக்கு அரககா , 124 , யானை , 
மனுவின எல , 117 

முதிரை, 64 , 67 


வனை தல , 


148 


பாலகாண்டம் 


முதுகாற்றல , 65 , 758 

மொழிதல - இசைத தல , 262 
முந்தியநாவினா- வான்மீகி , 13 

யாழநறை , 10 
முப்பாம பொருளினும் முதல்வன , 

யானை ஆற்றுக்கு உவமை , 41 
326 

( 179 யானைக்குக் கோடடைவாயில், 128 , 
முரசத்துக்குக்கடல , 179 , மேகம , 

முதலை , 123 
முரசதிர கா , 179 , 336 

யானை கதவுகளை முட்டல் , 41 
முரசறைகடை , 198 , 336 

யானைகளை அரசா தம அடிப்பட்ட 
முரசுக்கு முகில , 90 

எல்லைகளில் நிறுததல , 128 
முருக்கிதழ , 23+ , 247 

யானைகளைக் குழியிற்படுத்தல , 77 
முருடு , 286 

யானைகளை வாயிலில் நிறுததல , 177 
முலையவா , 26 

யானை தன நிழலைக் கண்டு சினங் 
முழவுக்கு மேகமுழக்கம , 49 

கொள்ளல் , 150 
முழுதத நெய , 64 

யானைப் போர் , 174 
முளளரை முளரி , 63 

யானை பிரசமாநதல் , 160 
முறகுணம - சாதவிக குணம் , 5 

யானை மதம கரியது , 33 , வேங்கைய 
முற்றில -சிறுசுளகு , 74 

பூவின நாற்றமுடையது , 164 
முறுவல துயா விளை ததல , 159 

யானை மேலிருந்து பறையறை தல , 
முறைபோகிய - பயிற்சிமிகக , 11 

305 
முனபிறப்பு வினை 

மறு பிறப்பில் யோகா , தனி 3 
தொடால , 42 

யோசனை , 263 
முனிவா வேறு அந்தணா வேறு , 197 வஙகம பொன சொரிதல , 65 
முனிவான , 194 , 256 , 272 

வங்கவாரி , 123 
முனிவருக்குரிய பொருளகள , 265 வஙகவேலை , 54 
ழங்கிலகளைக் காற்று அசைத்தல , 80 

வசிட்டா, 269 
மூங்கிலிறறேனகூடு , 80 [ 46 

வசிட்டா தசரதருக்கு எல்லாம , 194 
மூக்கையான பேசலுற்றானெனன, 

வசிட்டா பிரமாவின குமாரா , 198 
மூாத்தி - வடிவுடையவன , 264 வசிட்டாருளினால தசாதன 
மூரிநாது , 102 

தாங்கியது , 195 
மெயநநெறி மேனமையன , 6 வசிட்டரின துணை தசரதனுக்கு , 272 
மெயப்பொருள , 309 

வசிட்டருக்கு அயன , 194 , சிவன் , 
மெயமமுதல் , 260 

316 
மெயவவியாககா , 210 

வசிட்டன , 272 
மேக்கு நோக்கிய , 133 

வஞ்சகன - இராவணன , 212 
மேகங்கள் புனலுணணல , 27 , 176 வடகலை - வடமொழி , 18 
மேகநாதன , 202 

வடவரைககுடுமி , 201 
மேகம கடலில் மேயதல் , 27 

வடவைதீதாவிளை தருகடு, 215 
மேதகம - கோமேதகம , 131 

வடுகு - தெலுங்கு, 18 
மேதிககுழி , 47 

வண்டலிடடோட , 57 
மேலாம விணணவன - திருமால் , 25 வண்டின தனமை , 67-8 
மைந்தரை யளிககும மகம , 222 , வண்டுக்கு யாழ , 49 
275,741 

வணிக மாக்கள் , 32 
மொய- போா , 184 , 193 

வயாவும வருத்தமும் , 292 


அரும்பத முதலியவற்றின அகராதி 


149 


வயிர - கொமபு , 1167 

வாலியும் மகனுமாக இந்திரன அவ 
வயிரவானபூண , 191 

தாமே , 219 
வயிருமவளையும் , 167 

வாழவு- மகிழவு , 197 
வயின்வயின் , 39,53 

வாள-ஒளி, 144 
வரதமாதவன , 245 

வாளை ஆளைச சீறுதல் , கமுகிறபாய 
வாமபில வையகம , 195 

தல , பக 37 
வரமிகு கமபன , தனி 11 

வானபிலிற்றல , 229 
வரமுனி, 243 

வானமீகம , 93-4 , 96 , 120 , 279 , 
வான முறை , 256 

280 , 314 , பக 80 
வரிமருப்பு , 75 

வானமீகி , தனி 5 , 9 , 13 , பக 98 ; 
வருவ - வருதல , 205 

தூல , 8 , 46 , 107 
வழக்கு - நடமாடடம , 128 

வானமீகி நாரதாகூற இராமாயணம 
வழங்கல - பயன கருதாமற கொடுத 

செயதமை , தனி 6 
தல , 173 

வானமீதி 

முதனமுதல சுலோகம 
வழங்கு பாடல , 53 

உண்டாக்கியவா , 46 
வள் - கூாமை , 244 

வானமீகி ராமாயணப் பெருமை , 46 
வளவார முரசம , 179 

வானவா தனி முதல - இராமன , 317 
வள விசிகருவி , 53 , 154 

வானவில், 33 
வள்ளி - ஒரு கிழங்கு , 78 

வானுலகினும் மேலுலகம , 108 
வளளியோா , 29 

விசிட்டா, 269 

விசையப்பாடல , 23 
வளளுவா , 305 

விண்ணவா இயக்கா விஞசையா , 113 
வளளுறுவாள , 244 

விண்ணவாமேனி ஒளிவிடல , 138 
வள்ளுறை , 187 
வள்ளை - உலக கைப்பாட்டு , 76 

விதி - பிரமன , 89 
வளையின நாகு , 94 

விதுபபு- விரைந்த விருப்பம் , 56 

224 
வறிஞன ஓமபும ஓர செய , 193 

விமல் - மகிழச்சி , 207 , 299 , 305 
வறுமை நோய , 248 
வன்றலை யேறறை , 75 

விமமுறு முவகை , 237 

விரசல் - நெருங்கல , 289 
வனவாரி- வனப்பரப்பு , 77 

விரசுவாா- கலபபாா , 113 
வாகை சூடிய சிலையிராமன , 16 விரிகொள பாயல , 215 [ 60 
வாங்கரும பாதம , 46 

விருந்தினா 

முகங்கணடனனவிழா , 
வாங்கிய துயா , 291 

விருந்தோமபல , 64 , 81 
வாணியன தாதன , தனி 11 

விலலிட , 130 
வாய பொருத்துவாய , 73 

விலைமகளிாமனம அகழியின ஆழத 
வாயமுதொழுகு மக்கள் , 103 

திக்கு , 120 
வாயிலில் ஆராயசசி மணியும் யானை விலையின மாதா , 31 , 120 , 230 , 

242 , 366 , 583 
வாயிலுக்கு யானை , வேதம , 128 விழா வணி , 60 
வாரி-கடல , 28 , 50 , யானையை விழிகள் பிரமனை நகும , 89 
அகப்படுத்தும் குழி , 77 , 

வெள் விளாபபடாத பாாவை , 74 
எம , 32-3 

விளையாட்டு , 4 


விபாண்டகன , 


யும், 177 


150 


பாலகாண்டம் 


விறலியர் பாடல , 172 

வௌளி வெணமாடம் , 53 
வினைமுறறை முனகூறிச செயப்படு வெற்றி முரசு , 327 

பொருளைப் பின கூறல் , 265 வெனறி சேரிலங்கையான , 19 
வினையம் - சூழச்சி , 25 , 201 

வேசையா வணங்கல , 242 
வினையால உயிாகள பிறப்பில் தடு வேத நன்னூல் , 229 
மாறுதல் , 42 , 100 

[ 106 வேதம அலகிலலன , 6 
வீடு சேரும நீர் விடுதலையுடைய நீர் , வேதம உணாவு முடிவிலாதது , 115 
திகளில் தூவும் பொருள்கள் , 307 

வேதமும அண்டாபதமும் அழியும் 
வீரரின ஆரபபொலி , 102 

தனமையன , 20 
வீரவாழககை மறுப்பட ஆவிபேணா 

வேயங்குழல் , 79 
வாரணம் , 61 

வேய புனாபூசம, 293 
வீரன- இராமன , 321 

வேரியங்கமலை , 16 

[ 748 
வீழ - விழுது , 29 

வேலுக்கு உறையிடல , 187 , 729 , 
வெண்டளைக் கலவை - பசசைக கருப 
பூரச சேறு , 57 

வேலுக்கு மாலை அணிதல் , 254 
வெணணெய நலலூா , தனி 2 , 8,14 வேலை எல்லை , 105 
வெண்மை - அறியாமை, 98 , 452 , 784 வேளவி திருமணம் 101 
வெயயசூழச்சி , 117 

வேள்வி முயலல , 222 
வௌளப்புறை , 43 

வேளை வென்ற முகத் தியா , 69 
வௌளி - வெள்ளை , 63 

வைகுநதம , 21 
வெள்ளி வீழ , 29 

வையம் . அறிஞாகள , 9 


பிழையும் திருத்தமும் 


பக்கம் 


பிழை 


திருத்தம 


31 


28 


29 
45 
45 
48 
48 
55 
73 
73 
74 


7 
16 

7 
18 
20 


சொல்லப்பட்ட 
தோன்னாவெழுவாய 
38 
செலவழி 
ணிறாசுற 
வயல விழி 
வாதென 
விசிக்கருவி 


நெற்றியிலுள்ள 
எழுவாய 
83 
செவ்வழி 
ணிறாஅற 
வயில விழி 
யாதென 
விசிகருவி 
வனப்பு 
தாள வைத்ததுவே 
அல்லன் 
மழையும் 
757 
முனனினா 


8, 8 


வனபய 


26 
17 
30 
10 
12 
10 


80 
86 
108 


தாளொதததுவே 
பொருந அலலன 
தழையும் 
* 757 
முனனினான 


